பாபநாசத்தைச்‌ சுற்றி... 


விஜயமங்கை 


திருப்புறம்பயம்‌ 
ஓ 


ஆதனூர்‌ (ரு இன்னம்பூர்‌ 
இ 
புளளபுதங்குழ 
லை 
© ப வழிம 


கொட்டையர்‌ 5 
ட்‌ கும்பகோணம்‌ 


சாக்கோட்டை 


பாபநாசம்‌ 
பட்டீஸ்வரம்‌ 
திருநல்லூர்‌ 
இ 


இ மருதாநல்லூர்‌ 


© 
திருக்கருகாவூர்‌ 








பாபநாசம்‌ 
திருப்பாலைத்துறை 
திருக்கருகாவூர்‌ 
வீரமாங்குடி 
வடகுரங்காடுதுறை 
திருக்கூடலூர்‌ 
கபிஸ்தலம்‌ 
திருவைகாவூர்‌ 
திருவிசயமங்கை 
புள்ளபூதங்குடி 
ஆதனூர்‌ 
திருப்புறம்பயம்‌ 
இன்னம்பூர்‌ 
கொட்டையூர்‌ 
திருப்புள்ளமங்கை 
சூலமங்கலம்‌ 
சக்கராப்பள்ளி 
திருவலஞ்சுழி 
சுவாமிமலை 


. ஏரகரம்‌ 


தாராசுரம்‌ 


 பட்டீச்சுரம்‌ 

- திருச்சத்திமுற்றம்‌ 

. பழையாறை வடதளி 
. கீழப்பழையாறை 

.. முழையூர்‌ 


பாபநாசத்தைச்‌ சுற்றி 


105 - 106 
107 - 108 
109 - 113 
114 - 115 
116 - 117 
118 - 119 
120 - 121 
122 - 123 
124 - 125 
126 - 127 
128 - 130 
131 - 133 
134 - 136 
137 - 138 
139 - 140 
141 - 142 
143 - 144 
145 - 148 
149 - 152 
153 - 154 
155 - 157 
158 - 161 
162 - 164 
165 - 166 
167 - 168 
169 - 170 


அருள்மிகு 
இராமலிங்கசுவாமி திருக்கோயில்‌ 


பாபநாசம்‌ 





குஞ்சாவூர்‌ - கும்பகோணம்‌ நெடுஞ்சாலையில்‌ உள்ளது. 
தஞ்சாவூரில்‌ இருந்து 26 கி.மீதொலைவில்‌ உள்ள திருத்தலம்‌. குடமுருட்டி 
ஆற்றின்‌ தென்‌ கரையில்‌ உள்ளது. 

'கீழை ராமேசுவரம்‌' என்று அழைக்கப்படும்‌ இத்திருக்கோயிலில்‌ 
ராமபிரானால்‌ பிரதீஷ்டை செய்யப்பட்ட 106 சிவலிங்கங்கள்‌ 
தனிமண்டபத்தில்‌ உள்ளன. தமிழகத்‌ திருக்கோயில்களில்‌ ஒரே 
மண்டபத்தில்‌ நூற்றியாறு சிவ லிங்கங்களை இங்கு மட்டும்‌ காண 
முடிவது தனிச்சிறப்பு ஆகும்‌. 

ஸ்ரீராமபிரான்‌ இலங்கையில்‌ இராவணனை வதம்‌ செய்தபின்‌ 
கரன்‌, தூஷன்‌ ஆகிய அசுரர்களை வதம்‌ செய்தார்‌. அவர்களை வதம்‌ 
செய்தபாவம்‌ இராமபிரானைப்பிரம்மஹத்தீ தோஷமாக பின்தொடர்ந்தது. 

பிரம்மஹத்தி தோஷம்‌ நீங்கிட ராமபிரான்‌ அந்த இடத்திலேயே 
107 சிவலிங்கத்‌ திருமேனிகளை நீறுவினார்‌. காசியிலிருந்து அனுமான்‌ 
கொண்டு வந்த லிங்கத்தை தென்திசையில்‌ நீறுவ 108 லிங்கங்கள்‌ 
இடம்பெற்றுள்ளன. 


த ன | - து 


பாவநாசர்‌ 

மேற்கு தீசைநோக்கீய திருக்கோயிலின்‌ முன்னே தீருக்குளம்‌ 
உள்ளது. ஏகவிநாயகர்‌ ராமபிரானால்‌ பிரதீஷ்டை செய்யப்பட்டவர்‌ ஆவார்‌. 
மூலவர்‌ சூரிய, சந்திர தோஷங்களையும்‌, பாவங்கள்‌ அனைத்தையும்‌ 
எரித்திடும்‌ பாவநாசராக ராமலிங்கேசுவரர்‌ அருள்பாலிக்கிறார்‌. 
தென்திசை நோக்கியபடி, தனி சந்நிதி கொண்டுள்ளாள்‌ அன்னை 
பர்வதவர்த்தனி. முருகன்‌ சந்நீதீ அருகில்‌ தலமரம்‌ வில்வம்‌ உள்ளது. 
ஆலயத்தீற்கு கிழக்கில்‌ தமிழ்நாட்டில்‌ உயரமான ஆறு அடி உயர 
சூரியபகவான்‌ சிலையும்‌, சனீச்சுரனும்‌ உள்ளனர்‌. தெற்கு 
பிரகாரத்தீல்‌ இரட்டை ஆஞ்சநேயர்‌ சந்நீதீ உள்ளது. 

திருக்கோயிலின்‌ வெளிப்புறத்தில்‌, காசியிலிருந்து அனுமன்‌ 
கொண்டுவந்த மிகப்பெரிய சிவலிங்கம்‌, “அனுமந்தலிங்கம்‌' என்ற 
தீருநாமங்கொண்டூ உள்ளது. மேற்கு திசை நோக்கிய சந்நிதி. 

ராமர்‌, சீதாபிராட்டி, லட்சுமணன்‌ ஆகியோர்‌ சிவபூஜை செய்யும்‌ 
வரலாற்றுச்‌ சிற்பம்‌, 106 சிவலிங்கங்கள்‌ உள்ள மண்டபத்தினருகில்‌ 


உள்ளது. 


தீருவிழாக்கள்‌ : மகாசிவராத்திரி, பிரதோஷம்‌, திருவாதிரை 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்நிலையம்‌ : பாபநாசம்‌ 

அஞ்சலகம்‌ : பாபநாசம்‌-614 205 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04374 - 221095 


மின்னஞ்சல்‌ : eo108sivalayam@gmail.com 


த த இத்தக 


அருள்மிகு 
பாலைவனநாதர்‌ திருக்கோயில்‌ 


தீருப்பாலத்துறை 


“விண்ணி னார்பணிந்‌ துஏத்த வியப்புறும்‌ 
மண்ணி னார்மற வாதுசி வாயஎன்று 
எண்ணி னார்க்குஇட மாஎழில்‌ வானகம்‌ 
பண்ணி னாரவர்‌ பாலைத்‌ துறையரே” 

- அப்பர்‌ 





குஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம்‌ செல்லும்‌ நெடுஞ்சாலையில்‌ 
கஞ்சாவூரிலிருந்து கிழக்கே 28 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. குடமுருட்டி 
ஆற்றின்‌ தென்கரையில்‌ உள்ள திருத்தலம்‌. 

குடமுருட்டியாற்றின்‌ கரையில்‌ பாலைமரத்தை தலமரமாகக்‌ 
கொண்ட தலம்‌. பாலைமரம்‌ இப்போது இல்லை. தீருமால்‌, பிரம்மன்‌, 


வேதங்களில்‌ யஜூர்‌ வேதத்தின்‌ 
ன நடுவே பஞ்சாட்சரம்‌ விளங்குவது போல, 
1 அஆ திருமுறைகளில்‌ அப்பர்‌ தேவாரத்தில்‌ 
குறுந்தொகையில்‌ நடூப்பதீகமாகீய 
51வது பதீகத்தீன்‌ நடூப்பாடலின்‌ 
நடுவில்‌ சிவாய என்னும்‌ சூட்சும 
பஞ்சாட்சரம்‌ விளங்குவது இத்தலத்தின்‌ 
சிறப்பு. 








தாருகாவனத்து முனிவர்கள்‌, ஈசனைப்‌ புறக்கணித்து வேள்வி 
செய்து, புலியொன்றை வரவழைத்து, இறைவன்‌ மீது ஏவினர்‌. 
சிவபெருமானும்‌, அந்தபுலியின்‌ தோலையே உரித்து உடுத்திக்கொண்ட 
தலம்‌. இதற்கு பிரம்மவனம்‌, புன்னாகவனம்‌, அரசவனம்‌, பாலைவனம்‌ 
என்றும்‌ பெயர்கள்‌ உண்டு. 
பாண்டவர்கள்‌ வனவாச காலத்தீல்‌ கெளமிய முனிவரின்‌ 
ஆலோசனைப்படி, அர்ச்சுனன்‌ இந்தத்‌ தலத்தீல்‌ ஈசனை வழிபட்டூ வில்‌ 
வித்தையின்‌ நுட்பங்களை அறிந்துகொண்டான்‌. பாதாள உலகம்‌ 
சென்று “உலுபி' எனும்‌ பெண்ணை மணந்துகொண்டான்‌. தவள 
வெண்ணாம்பிகை எனும்‌ திருநாமத்துடன்‌ அன்னை கீழக்கு நோக்கி 
காட்சித்‌ தருகிறாள்‌. 
கோஷ்ட மூர்த்தங்களில்‌ ஊர்த்துவ தாண்டவர்‌ மற்றும்‌ 
காலபைரவர்‌ சிலைகள்‌ குறிப்பிடத்தகவை. நீத்தவினோத வளநாட்டு 
நல்லூர்‌ நாட்டைச்‌ சேர்ந்த ஊர்‌ “திருப்பாலைத்துறை மகாதேவர்‌: 
என்றும்‌ கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
காலத்துக்‌ கல்வெட்டுக்கள்‌ அவை. 
தானியக்கொட்டகம்‌ 
400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதும்‌, 12 ஆயிரம்‌ கலம்‌ 
கொள்ளளவுடன்‌ கொண்டு கூம்புவடிவம்‌ கொண்ட முனையுடன்‌ கூடிய 
தானியக்‌ கொட்டகம்‌ ஒன்று உள்ளது. தொல்லியல்‌ துறையின்‌ 
பாதுகாப்பில்‌ உள்ளது 
ரயில்நிலையம்‌ : பாபநாசம்‌ 
அஞ்சலகம்‌ : பாபநாசம்‌-614 205 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 


மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


இ னை [ப ர. 


அருள்மிகு 
மூல்லைவனநாதசுவாமி திருக்கோயில்‌ 


திருவைக்காவூர்‌ 


“ கருவாய்‌ உலகுக்கு முன்னே தோன்றுங்‌ 
கண்ணாம்‌ கருகாவூர்‌ எந்தை தானே” 
- திருநாவுக்கரசர்‌ 





பாபநாசத்தீற்கு தெற்கே 6 கி.மீ. தொலைவில்‌ கும்பகோணம்‌ - 
மெலட்டூர்‌ வழியே தஞ்சை செல்லும்‌ சாலையில்‌ உள்ளது. சோழ நாட்டு 
தென்கரைத்தலம்‌, வெட்டாற்றின்‌ கரையில்‌ அமைந்தது. நான்கு 
திசைகளிலிருந்தும்‌ நகரப்‌ பேருந்து வசதிகள்‌ உள்ளன. 

காவிரி ஆற்றின்‌ தென்கரையில்‌ உள்ள பஞ்ச ஆரண்யத்‌ 
தலங்களில்‌ முதலாவது திருத்தலம்‌. திருக்கருகாவூர்‌, அவளிவநல்லூர்‌, 
அரித்துவாரமங்கலம்‌, ஆலங்குடி, தீருக்கொள்ளம்புதூர்‌ ஆகிய ஐந்து 
தலங்களையும்‌ ஒரே நாளில்‌ விடியல்‌ முதல்‌ அர்த்தசாமத்திற்குள்‌ 
வழிபடூவது சிறப்பு ஆகும்‌. 

கருச்சிதைவுற்று மகப்பேறு கீட்டாது தவிப்போர்‌, இந்தத்‌ 
திருத்தலத்தில்‌ எழுந்தருளியுள்ள கருகாத்தநாயகீயை வணங்கி, 
வழிபட்டு சுகப்பிரசவத்தோடூ மக்கட்செல்வத்தைப்‌ பெறுகின்றனர்‌. 


ன ணை ஏ 


கருவைக்‌ காத்தருளும்‌ ஊர்‌ என்று விளங்குவதால்‌ 
௧௬-கா-வூர்‌ என்று புகழ்பெற்றுள்ளது. 

முல்லைவனத்தில்‌ ஈசன்‌ எழுந்தருளி முல்லைவனநாதர்‌ 
என்றும்‌, மாதவிவனேசுவரர்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. மூலவர்‌ 
திருமேனியை முல்லைக்கொடி சுற்றிய வடூ காணப்படுகிறது. அபிஷேகம்‌ 
கிடையாது. அபிஷேகத்திற்குப்‌ பதிலாக மாத வளர்பிறை பிரதோஷத்தன்று 
சுவாமிக்குப்‌ புனுகுசட்டம்‌ மட்டுமே சார்த்தப்படுகிறது. உயர்ந்த சிவலிங்கத்‌ 
திருமேனி ஆகும்‌. 

இத்திருத்தலம்‌ முல்லைவனமாக இருந்தபோது கெளதமர்‌, 
கார்கேயர்‌ என்ற முனிவர்களுக்கு நீத்திருவர்‌ மற்றும்‌ அவரது மனைவி 
வேதிகை ஆகியோர்‌ சேவை செய்து வந்தனர்‌. இந்த தம்பதிகளுக்கு 
மக்கட்பேறு இல்லாத நிலையில்‌ அம்பிகையை வணங்கி கருவுற்றாள்‌. 
பேறுகாலத்தில்‌ அயர்ச்சியில்‌ இருந்தபோது ஊர்த்துவபாதர்‌ என்ற 
முனிவரின்‌ சாபத்தால்‌ ௧௬ நழுவத்துவங்கீயது. 

தனது வயிற்றில்‌ இருக்கும்‌ ௧௬: முனிவரின்‌ சாபத்தினால்‌ 
சிதைந்திடாமல்‌ காத்தீடுமாறு அன்னையை வேண்டினாள்‌ வேதிகை. 
அவளது பிரார்த்தனையை ஏற்று அன்னை கர்ப்பரட்சாம்பிகை, அவளது 
கர்ப்பத்தைக்‌ காத்து, சிதைந்த கருவினை ஒரு குடத்திலிட்டூக்‌ காப்பாற்றி 
முழு குழந்தையாகப்‌ பிறந்திட அருள்செய்தாள்‌ என்பது தலபுராணம்‌. 

பிரமன்‌, கெளதமர்‌, சங்குகர்ணர்‌, நீத்துருவர்‌, சந்திரன்‌ ஆகியோர்‌ 
வழிபட்ட தலம்‌. திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ பதிகம்‌ பெற்றது. 
கல்வெட்டுக்கள்‌ பல கண்டறியப்பட்டூள்ளன. 

ஐந்துநிலை இராஜகோபுரமும்‌ இரண்டு பிரகாரங்களும்‌ கொண்ட 
திருக்கோயில்‌. கோயில்‌ எதிரில்‌ உள்ளது தீருப்பாற்குளம்‌ (ஷீரகுண்டம்‌). 
தலவிருட்சம்‌ - முல்லை. 


திருமணம்‌ க்ழிவார 


திருமணம்‌ கூடிவராத பெண்களும்‌, பல ஆண்டுகளாக கர்ப்பம்‌ 
தரிக்காத பெண்களும்‌, இத்தீருக்கோயிலுக்கு நேரில்‌ வந்து அம்மன்‌ 
சந்நிதி படியில்‌ நெய்யினால்‌ மெழுகிக்‌ கோலமிடூவர்‌. அவர்களது 
கோரிக்கைகள்‌ விரைவில்‌ நிறைவேறி மகிழ்வர்‌. 


A ~~ 





சுகப்பிரசவம்‌ காண 

கர்ப்பரட்சாம்பிகையின்‌ திருவருளால்‌, கருச்சிதைவின்றி சுகப்‌ 
பிரசவம்‌ அடைந்தீட, அன்னையின்‌ பிரசாதமாக சந்நீதியில்‌ வைத்து 
மந்தீரித்து விளக்கெண்ணை வழங்கப்படுகிறது. அதனை வயிற்றில்‌ 
பிரசவ வலி ஏற்படும்‌ நேரத்தில்‌ தடவி சுகப்பிரசவம்‌: அடைவோர்‌ 
எண்ணற்றவர்‌. 
தங்கத்தொட்ழல்‌ 

அருள்மிகு கர்ப்பரட்சாம்பிகையின்‌ அருளால்‌ மகப்பேறு 
பெற்றவர்கள்‌ தங்கள்‌ மகவை, அன்னையின்‌ சந்நீதீ முன்னே தங்கத்‌ 
தொட்டிலில்‌ இட்டு, குடும்பத்தோட கர்ப்பரட்சாம்பிகையை வலம்‌ 
வருகீறார்கள்‌. 
துலாபாரம்‌ 

பக்தர்கள்‌ தங்கள்‌ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும்‌ வகையில்‌ 
எடைக்கு எடையாக, பல்வேறு பொருட்களைக்‌ காணிக்கையாக 
துலாபாரம்‌ செலுத்தீடவும்‌ அம்மன்‌ சந்நீதீ முன்னே “துலாக்‌ கோல்‌' 
(தராசு) உள்ளது. 
ஒழப்படை வசதிகள்‌ 

சேவார்த்தீகள்‌ பயனுறும்‌ வகையில்‌ இலவசக்‌ கழிப்பிட வசதியும்‌, 
குடிநீர்‌ வசதியும்‌ செய்யப்பட்டுள்ளது. அழகிய நந்தவனம்‌ 
தீருக்கோயிலால்‌ பராமரிக்கப்பட்டு வருகிறது. 


இ ளா ட 





திருவிழாக்கள்‌ : சுவாமிக்கு வைகாசி விசாகப்‌ பெருந்‌ 
திருவிழாவும்‌, அம்பிகைக்கு ஆடிப்பூரம்‌, 
நவராத்திரி தெப்பத்‌ திருவிழாவும்‌ 
அன்னாபிஷேகம்‌, கார்த்திகை ஞாயிறு, 
தீர்த்தவாரி, சிவராத்திரி, பங்குனி உத்திரம்‌ 
ஆகியவை. 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்‌ நிலையம்‌ : பாபநாசம்‌ 

அஞ்சலகம்‌ : திருக்கருகாவூர்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 5.30 முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 5 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04374-273423/8870058269 

மின்னஞ்சல்‌ உ eomullaivananathartkr@gmail.com 


இணையதளம்‌ : www.garbaratchambigaitemple.org. 


A ~ 





குலம்‌ காக்க கருகாக்கும்‌ 
கர்ப்பரட்சாம்பிகை 
திருக்கருகாவூர்‌. 
தட ப ப பபபல 


அருள்மிகு 
வஜ்ரகண்டீசுவரர்‌ திருக்கோயில்‌ 
வீரமாங்குடி 





திருவையாறு - கும்பகோணம்‌ சாலையில்‌ 8 கி.மீ தொலைவில்‌ 
உள்ள சோமேசுவரபுரத்தீலிருந்து வடக்கே 3 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. 

எழுநூறு ஆண்டுகளுக்கும்‌ முற்பட்ட திருக்கோயில்‌ 'நவக்கிரகங்கள்‌' 
துணைவியருடன்‌ எழுந்தருளியிருப்பது இத்திருக்கோயிலின்‌ தனிச்சிறப்பு 
ஆகும்‌. காவிரியாற்றிற்கும்‌ கொள்ளிடத்தீற்கும்‌ இடையே அழகிய 
சோலைகளுக்கு இடையே அமைந்தது. 

வஜ்ரன்‌ என்றஅரக்கன்‌, பூவுலகில்‌ மானுடர்களைப்‌ பெரிதும்‌ 
துன்புறுத்திய போது, சிவபெருமான்‌ அவனை அழித்து உலகோரைக்‌ 
காத்ததால்‌ “வஜரகண்டீசுவரர்‌” என்று பெயர்‌ கொண்டதாகக்‌ கூறுவர்‌. 

பிரணவப்‌ பொருளைத்‌ தனயனிடம்‌ உபதேசமாகப்‌ பெற்றிட 
சிவபெருமான்‌ புறப்பட்டபோது, திங்களூர்‌, ஈச்சங்குடி, பைரவர்‌ கோயில்‌ 
வழியே, இத்தலத்தைக்‌ கடந்து சென்றிட, தன்னுடன்‌ வந்த வீரர்களை 
எல்லாம்‌ இத்தலத்தில்‌ நீறுத்திவிட்டூச்‌ சென்றதாக தலபுராணம்‌ 
கூறுகிறது. 


இ ளா ~~ 


மூன்று நீலை இராஜகோபுரத்துடன்‌ கீழக்கு நோக்கிய 
திருக்கோயில்‌. மூலவர்‌ வஜ்ரகண்டீசுவரர்‌. அன்னை மங்களாம்பிகை 
எனும்‌ தீருநாமங்கொண்டூ தனிசந்நீதி கொண்டுள்ளாள்‌. வள்ளி, 
தெய்வானையுடன்‌ கூடிய ஆறுமுகப்பெருமான்‌ சந்நிதியும்‌, தம்பதி 
சமேத நவக்கீரகங்கள்‌ சந்நிதீயும்‌ தனிச்சிறப்புப்‌ பெற்றவை 
ஆகும்‌. 


ரயில்நிலையம்‌ : அய்யம்பேட்டை 

அஞ்சலகம்‌ : திருவையாறு - 613 204 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணிமுதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது 


மயிலே குதிரையாக 


அருணகிரிநாதர்‌ தீருப்புகழிலும்‌, மற்ற பாடல்களிலும்‌ 
மயிலைத்‌ தனிச்சிறப்புடன்‌ பல அடைமொழிகள்‌ தந்து 
சிறப்பித்து உள்ளார்‌. அவர்‌ மயிலைக்‌ குதீரையாகவும்‌, 
தேராகவும்‌, நாட்டிய தேவதையாகவும்‌, அழகுக்கு அழகு 
சேர்க்கும்‌ பொருளாகவும்‌ பல்வேறு உவமைகள்‌ தந்து 
சித்தரிக்கிறார்‌. வயலூர்‌ திருப்புகழில்‌ பக்கரை விசித்தீரமணி 
பொற்கலனை இட்டு நடப்பட்சி எனும்‌ 'உக்ரதுரகம்‌' என்று 
மயிலைப்‌ போற்றுகிறார்‌. பல வண்ணங்கள்‌ பதிக்கப்பட்ட 
பொன்னாலான அணிகலன்களைப்‌ பூண்டு நடனமிடம்‌ 
பறவையான மயில்‌, கோபம்கொண்டூ தீமிரிப்பறக்கும்‌ 
குதிரைபோல்‌ உள்ளது என்பது இதன்‌ பொருள்‌. 





அருள்மிகு 
தயாநித்சுவரர்‌ திருக்கோயில்‌ 


வடகுரங்காடுதுறை 


நீலமா மணிநீறுத்‌ துஅரக்கனை இருபது கரத்தொடூஒல்க 
வாலினால்‌ கட்டிய வாலியார்‌ வழிபட மன்னுகோயில்‌ 
ஏலமோ ட௫இலைஇல வங்கமே இஞ்சியே மஞ்சள்‌உந்தீ 
ஆலியா வருபுனல்‌ வடகரை அடைகுரங்‌ காடூதுறையே!' 
- சம்பந்தர்‌ 





காவிரியாற்றின்‌ வடகரையில்‌ கும்பகோணத்திலிருந்து 2௦ கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. பாபநாசத்திற்கு வடக்கில்‌ 12 கி.மீ 
திருவையாற்றிலிருந்து 8 கி.மீ தொலைவில்‌ அமைந்துள்ளது. 

வாலி வழிபட்ட தலம்‌. இருபது கரங்கொண்ட இலங்கை அதிபனை 
வாலினால்‌ கட்டிய வாலி வழிபட்ட தலம்‌ என்பதை சம்பந்தரே தன்‌ 
பதிகத்தில்‌ அடைமொழியாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. வாலி வழிபட்டதால்‌ 
குரங்காடுதுறை, ஆடுதுறை என்று வேறு ஒரு தலம்‌ இருப்பதால்‌, 
வட குரங்காடுதுறை என்று அழைக்கப்படுகிறது. 

கருணை உள்ளங்கொண்ட ஈசன்‌ தயாநிதீசுவரர்‌ என்ற 


திருநாமத்துடன்‌, தானே முளைத்த தீருமேனியாக எழுந்தருளியுள்ளார்‌. 


ன ணை [ர ல 


ணா! 





கர்ப்பிணிப்பெண்‌ ஒருத்தியின்‌ தாகம்‌ தீர்ந்திட, தென்னை மரத்தை 
வளைத்து இளநீர்‌ குலைதள்ளச்‌ செய்தருளியதால்‌ 'குலைவணங்க்சர்‌ 
என்று தீருநாமங்கொண்டார்‌. 

சிட்டுக்குருவி வழிபட்டதால்‌ சிட்டி லிங்கநாதர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகீறார்‌. 

ஐந்துநிலை இராஜகோபுரமும்‌, இரண்டு பிரகாரங்களும்‌ கொண்ட 
திருக்கோயில்‌. செம்பியன்‌ மாதேவி திருப்பணி செய்த கோயில்‌. மூலவர்‌ 
தீருமேனிசற்று குட்டையானது. கருவறை கோஷ்டத்தில்‌ அர்த்தநாரீசுவரரின்‌ 
வடிவம்‌ மிக அழகானது. 

ஜடாமகுடநாயகி என்ற தீருநாமங்கொண்ட அம்மன்‌ சிலையும்‌ 
சிறியதே! கருவறை விமானத்தீல்‌ வாலியின்‌ சுதை சிற்பம்‌ உள்ளது. 


தீருவிழாக்கள்‌ : ஆனிமாதம்‌ பெளர்ணமி நாள்‌ முக்கனி விழாவும்‌ 
பங்குனியில்‌ 10 நாட்கள்‌ பிரம்மோற்சவமும்‌ 
நடைபெறுகின்றன. 

ரயில்நிலையம்‌ : பாபநாசம்‌ 

அஞ்சலகம்‌ : உள்ளிக்கடை - 614 202 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04362-223384 


இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நிர்வாகத்திற்குட்பட்டது. 


A ~ 


அருள்மிகு 
லஜெகத்ரட்சகப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ 


திருக்கூடலூர்‌ 





திருவையாறு - கும்பகோணம்‌ சாலையில்‌, கிழக்கே 11 கி.மீ 
தொலைவில்‌ உள்ள திருத்தலம்‌. தயாநீதீசுவரர்‌ திருக்கோயிலையடுத்து, 
சாலையின்‌ வலப்புறம்‌ அமைந்துள்ளது. 

தேவர்கள்‌ நந்தக முனிவருடன்‌, அனைவருமாக கூடிவந்து 
பெருமாளைச்‌ சேவித்ததால்‌ இத்திருத்தலம்‌ “தீருக்கூடலூர்‌' என்று பெயர்‌ 
பெற்றது. உலகைக்‌ காத்தீடும்‌ எம்பெருமானாக, வையங்காத்த வஊருமாள்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்‌ இத்தலத்துப்‌ பெருமாள்‌. ஜெகத்ரட்சகப்பெருமாள்‌ 
என்று வடமொழியில்‌ பெயர்‌. தாயார்‌ - புஷ்பவல்லி, பத்மாசனி, விமானம்‌ 
- சுத்தசத்வ விமானம்‌, தீர்த்தம்‌ - சக்கர தீர்த்தம்‌, வாலி வழிபட்ட தலம்‌. 

காவிரி நதி தான்‌ இழந்த ஒளியை, இத்தலத்திற்கு வந்து மீண்டும்‌ 
பெற்றதாக தலவரலாறு. 

மூலவர்‌ பூமிதேவி, நீலாதேவியுடன்‌ நான்கு கரங்களோடூ நின்ற 
கோலத்தில்‌ கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார்‌. 


TA 


வலது கரத்தில்‌ செங்கோல்‌ ஏந்திய திருக்கோலம்‌. “உய்யவந்தான்‌' 
என்றும்‌ அழைப்பர்‌. பஞ்ச பேர விதானம்‌ என்ற விதிப்படி ஐந்து 
உற்சவத்‌ திருமேனிகள்‌ வைத்து வழிபாடு நடைபெறுகிறது. 
ஆண்டாள்‌ சந்நீதியையொட்டியுள்ள பெரிய பலாமரத்தில்‌ “சங்கு” 
போன்ற பெரிய வடிவம்‌ தோன்றியுள்ளதால்‌, அதற்கு மஞ்சள்‌, 
குங்குமம்‌ சார்த்தி மக்கள்‌ வழிபடுகின்றனர்‌. 


திருவிழாக்கள்‌ : பிரம்மோற்சவம்‌ 

ரயில்நிலையம்‌ : பாபநாசம்‌ 

அஞ்சலகம்‌ : உள்ளிக்கடை - 614 202 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


பெருமாள்‌ சந்நிதி உள்ள சிவாலயங்கள்‌ 
சிதம்பரம்‌ - கோவிந்தராஜப்பெருமாள்‌ 
திருவத்திபுரம்‌ - ஆதிகேசவப்பெருமாள்‌ 
காஞ்சிபுரம்‌ - நீலாத்தொண்டபெருமாள்‌ 
சிக்கல்‌ - கோலவாமனப்பெருமாள்‌ 


பவானி - ஆதிகேசவப்பெருமாள்‌ 


நெல்லை நெல்லைகோவிந்தா்‌ 


நாவலூர்‌ வரதராஜப்பெருமாள்‌ 
திருப்பழனம்‌ கோவிந்தராஜப்பெருமாள்‌ 
கொடுமுடி அரங்கநாதப்பெருமாள்‌ 
திருவக்கரை அரங்கநாதப்பெருமாள்‌ 
திருப்பத்தூர்‌ அரங்கநாதப்பெருமாள்‌ 





அருள்மிகு 
க€னேந்திரவாதய்பெருமாள்‌ திருக்கோயில்‌ 
கபிஸ்தலம்‌ 


“கூற்றமும்‌ சாரா கொடூவினையும்‌ சாரா, தீ 
மாற்றமும்‌ சாரா வகை அறிந்தேன்‌ - ஆற்றங்‌ 
கரைக்‌ கிடக்கும்‌ கண்ணன்‌ கடல்கிடக்கும்‌, மாயன்‌ 
உரைக்கிட க்கும்‌உள்ளத்‌ தெனக்கு.. 

- திருமழிசை ஆழ்வார்‌ 





திருவையாறு - கும்பகோணம்‌ சாலையில்‌, காவிரியாற்றின்‌ 
வடகரையில்‌ அமைந்துள்ள தலம்‌ - கும்பகோணத்தில்‌ இருந்து மேற்கே 
11 கீ.மீ தொலைவில்‌ அமைந்துள்ளது. 

அனுமனுக்கு இத்திருத்தலத்தில்‌ திருமால்‌, ராமபிரானாகக்‌ காட்சி 
கந்ததால்‌, “கபி-தலம்‌' எனப்‌ பெயர்‌ ஏற்பட்டது. கஜேந்திரன்‌ எனும்‌ 
யானையை, “கூஹ்‌” எனும்‌ முதலை கவ்விப்‌ பிடித்தபோது “ஆதிமூலமே 
என யானை பிளிறியவுடன்‌, விரைந்து வந்து, சக்ராயுதத்தால்‌ 
கந்தர்வனுக்கும்‌ சாபவிமோசனம்‌ தந்தருளிய திருத்தலம்‌. 108 
வைணவதிவ்ய தேசங்களில்‌ ஒன்று. பஞ்ச கீருஷ்ணத்‌ தலங்களில்‌ ஒன்று. 

கிழக்கு நோக்கியபடி, புஜங்க சயனராக, “ஆனைக்கருளியவராக' 
கஜேந்திர வரதப்‌ பெருமாள்‌, பாம்பணையில்‌ பள்ளிகொண்டபடி காட்சி 
கருகீறார்‌. 


+ ~~ 


தாயார்‌ ரமாமணிவல்லி பொற்றாமரையாள்‌) தனி சந்நிதி 
கொண்டூள்ளார்‌. உற்சவர்‌ வரதராஜப்‌ பெருமாள்‌. 

கஜேந்தீரன்‌ தீருமாலை ஆதீமூலமே! என்று அழைத்ததால்‌ 
பெருமாள்‌ ஆதீமூலப்பெருமாள்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. கபில 
தீர்த்தம்‌, கஜேந்திர புஷ்கரணி ஆகியவை புனித தீர்த்தங்கள்‌ ஆகும்‌. 

யோக நரசிம்மர்‌, சக்கரத்தாழ்வார்‌ சந்நீதீகளும்‌ உள்ளன. 
திருமங்கை ஆழ்வார்‌ “ஆற்றங்கரைக்‌ கண்ணனே!” என்று பாடியதால்‌ 


பெருமாளை கண்ணன்‌ என்றும்‌ அழைப்பர்‌. 


திருவிழாக்கள்‌ : மார்கழி வைகுண்ட ஏகாதசி ஆடி பெளர்ணமி 
அன்று “கஜேந்தீர மோட்சம்‌” 

ரயில்நிலையம்‌ : பாபநாசம்‌ 

அஞ்சலகம்‌ : கபிஸ்தலம்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 முதல்‌ இரவு 7.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 





அருள்மிகு 
வில்வவனேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


திருவைகாவூர்‌ 


ப 


இ 


நட ஆ ட 1 
ie ¥) ட்‌ 
உ ரோ 


so 
|i 
[1] 


அவ ) 
ன்‌ 
த இச்‌ 
ஷ்‌. ஞா” சப & 
2 ௬. 
} 





கும்பகோணம்‌ அருகில்‌ சுவாமி மலைக்கு வடக்கில்‌ 10 கி.மீ 
தொலைவில்‌, கொள்ளிடம்‌ ஆற்றின்‌ தென்கரையில்‌ அமைந்துள்ளது. 
பாபநாசத்திலிருந்து 11 கீ.மீ கபிஸ்தலத்திலிருந்து 8 கி.மீ. 

இத்திருக்கோயில்‌ நந்திகள்‌ அனைத்துமே, எமனை அச்சுறுத்தீட, 
எதீர்திசையில்‌ திரும்பியுள்ளன. சிவராத்திரி நாளன்று வழிபட வேண்டிய 
முக்கியமான தீருக்கோயில்‌. 

சிவராத்திரி அன்று தன்னைத்துரத்தீ வந்த புலிக்கு அஞ்சியவேடன்‌ 
ஒருவன்‌ ஒரு வில்வமரத்தின்‌ மீதேறி பொழுது விடியும்‌ வரை உறங்காது 
விழித்திருந்து அந்த வில்வமரத்தின்‌ இலைகளைப்‌ பறித்து கீழே 
போட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. அவன்‌ பறித்துப்போட்ட இலைகள்‌ 
அனைத்துமே, வில்வ மரத்தடியிலிருந்த சிவலிங்கத்திருமேனி மீதே 
விழுந்து, சிவராத்திரி நாளில்‌ ஈசனுக்கு அவன்‌ செய்த பூசை ஆயிற்று. 

அவனது உயிரைப்‌ பறித்திட வந்த காலனையும்‌ நந்திதேவர்‌ தன்‌ 
மூச்சுக்‌ காற்றினால்‌ விரட்டியடித்தார்‌ என்றும்‌, நான்கு மறைகளும்‌ வில்வ 
மரமாக நீன்று தவமிருந்ததாகத்‌ தலபுராணம்‌ கூறுகிறது . 


ண து 


இராஜகோபுரம்‌ இல்லாது, இரண்டூ தீருச்சுற்றுகள்‌ கொண்ட 
கோயில்‌ நுழைவாசலில்‌ வேடனை புலிதுரத்தீயது அதை சிற்ப 
வடிவில்‌ காணலாம்‌. எமனை விரட்டிய நந்திதேவர்‌ வாசலை 
நோக்கீயுள்ளார்‌. நவக்கீரகங்கள்‌ இல்லை. வில்வவனநாதர்‌ தானே 
முளைத்தெழுந்த திருமேனி. அன்னை “வளைக்கர நாயகி' யாக தனி 
சந்நிதி கொண்டு எழுந்தருளியுள்ளாள்‌. சம்பந்தர்‌, அப்பர்‌ பாடிய 
தலம்‌. வெளிச்சுற்றில்‌ வள்ளி தெய்வானையுடன்‌ கூடிய ஆறுமுகப்‌ 
பெருமான்‌ சந்நீதி உள்ளது. அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ கொண்ட 
திருத்தலம்‌. 


திருவிழாக்கள்‌ : மகாசிவராத்தீரி 

ரயில்நிலையம்‌ : சுவாமிமலை 

அஞ்சலகம்‌ : திருவைகாவூர்‌ - 612304 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


தொலைபேசி . 04374-221095 (08 சிவாலயம்‌ திருக்கோயில்‌ 


வதே தலையணை 


பள்ளிகொண்ட பெருமாள்‌, கையை தலைக்கு 
வைத்து சயனித்திருப்பார்‌. தஞ்சை மாவட்டம்‌ ஆதனூரில்‌ 


ஆண்டளக்கும்‌ ஐயன்‌ தலைக்கு மரக்காலையும்‌, திருச்சி 
மாவட்டம்‌ தொட்டியம்‌ அருளில்‌ உள்ள தீருநாராயணபுரத்தீல்‌ 
நான்கு வேதங்களையும்‌ தலையணையாக வைத்துள்ளார்‌. 





அருள்மிகு 
விசயநாதர்‌ திருக்கோயில்‌ 


திருவிசயமங்கை 


மண்ணினை உண்டவன்‌ மலரின்‌ மேலுறை 
அண்ணல்கள்‌ தமக்களப்பரிய அத்தனூர்‌ 
குண்ணறுஞ்‌ சாந்தமும்‌ பூவும்‌ நீர்கொடு 
விண்ணவர்‌ தொழுதெழு விசய மங்கையே!” 

- திருஞானசம்பந்தர்‌ 





திருவைகாவூருக்கு கிழக்கே 1 கி.மீ தொலைவில்‌ அமைந்துள்ள 
திருத்தலம்‌. மணணியாற்றின்‌ வடகரையில்‌ அமைந்த தீருக்கோயில்‌. 
விஜயன்‌ வழிபட்டதால்‌ விசயமங்கை எனப்‌ பெயர்‌ அமைந்துள்ளது. 
சம்பந்தர்‌, அப்பர்‌ ஆகியோரின்‌ பாடல்‌ பெற்றது. 

பாண்டவர்களில்‌ அர்ச்சுனனுக்கு திருவிஜயமங்கை விஜயன்‌ 
என்று ஒரு பெயர்‌ உண்டு. வில்லுக்கு விஜயன்‌ என்பர்‌. பாசுபதம்‌ 
வேண்டி அர்ச்சுனன்‌ இத்திருத்தலத்தில்‌ ஈசனை வழிபட்டு அதனைப்‌ 
பெற்றதால்‌ 'விசயமங்கை' எனப்‌ பெயர்‌ உருவானது. 


ண து 





அர்ச்சுனனின்‌ அம்புப்பட்ட தழும்புடன்‌ கூடிய திருமேனியாக 
விஜயநாதேசுவரர்‌ காட்சி தருகிறார்‌. கிழக்கு நோக்கியபடி சதுர பீடத்தில்‌ 
அமைந்த திருமேனி. தெற்கு நோக்கிய சந்நீதியில்‌ அன்னை 
'மங்களாம்பிகை' எனும்‌ தீருநாமத்துடன்‌ காட்சிதருகிறாள்‌. அர்ச்சுன தீர்த்தம்‌ 
திருக்கோயிலுக்கு எதீரில்‌ உள்ளது. “பாண்டூவின்‌ மகன்‌ பார்த்தன்‌ பணி 
செய்து வேண்டூ நல்‌ வரங்காள்‌ விசய மங்கை' எனப்‌ போற்றிப்பாடியுள்ளார்‌ 
அப்பர்‌ பெருமான்‌. 
திருவிழாக்கள்‌ : மகா சிவராத்திரி, 
பங்குனி திருக்கல்யாணம்‌ 
ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : புள்ளபூதங்குடி - 612 301 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 


மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது 


தொலைப்பேசி : 04374-221095 பாபநாசம்‌ 


க அர்‌. 


அருள்மிகு 
வல்வில்ராமன்‌ திருக்கோயில்‌ 


புள்ளபூதங்குடி 


விரும்பினவை யெய்தும்‌ வினைய னைத்துந்தீரு 
மரும்பரமவீடு மடைவீர்‌ - பெரும்‌ பொறிகொள் 
கள்ளம்பூதங்குடி கொள்காய முடையீ ரடிகள்‌ 
புள்ளம்‌ பூதங்குடியிற்‌ போம்‌. 

- நூற்ட்டு தீருப்பதீயந்தாதி 





சுவாமிமலைக்கு வடக்கே, ஆதனூரை அடுத்து 3 கி.மீ தொலைவில்‌ 
உள்ள தீருத்தலம்‌ - 108 வைணவ தீவ்விய தேசங்களில்‌ ஒன்று. 

இலங்கை அதிபன்‌ இராவணன்‌ சீதாப்பிராட்டியைக்‌ கவர்ந்து 
செல்லும்‌ வழியில்‌, தசரதனின்‌ ஆருயிர்‌ நண்பனான பறவையரசன்‌ 
ஜடாயு, அவனை வழி மறித்து, இராவணனோடு உக்கீரமாகப்‌ போரிட்டது. 
இலங்கேசுவரன்‌, தனது வாளினால்‌ அதன்‌ இரு சிறகுகளையும்‌ வெட்டி 
வீழ்த்திட, குற்றுயிராகக்‌ கிடந்தது ஜடாயு. 

சீதையைத்‌ தேடி வந்த ராம லட்சுமணர்களிடம்‌ விவரம்‌ 
அத்தனையும்‌ கூறிவிட்டு, உயிர்‌ துறந்தது ஜடாயு. ஜடாயுவிற்கு மோட்சம்‌ 
அளித்ததோடு, தந்தைக்கு நீகரானதால்‌, அதற்கு இறுதிக்‌ கடன்களையும்‌ 
செய்து முடித்தான்‌ ராமன்‌. “புள்‌ என்ற சொல்‌ பறவையை குறிக்கும்‌. 


அணை: அர்‌. 





ஜடாயுவிற்கு மோட்சம்‌ அளித்த தலம்‌ இது. ஜடாயு தீர்த்தம்‌ 
சிறப்புடையது. தீருமங்கையாழ்வாரால்‌ மங்களாசாசனம்‌ செய்யப்பட்ட 
கலம்‌. 

“வல்வில்‌ ராமன்‌: என்ற திருநாமத்துடன்‌, புஜங்கசயனராக 
எழுந்தருளியுள்ளார்‌ பெருமாள்‌. சீதாபிராட்டியைப்‌ பிரிந்த காரணத்தால்‌ 
பூமிப்பிராட்டி மட்டுமே திருவடி அருகே உள்ளார்‌. தாயார்‌ ஹேமாம்புலவல்லி 
என்று தீருநாமங்கொண்டூ தனிசந்நீதி கொண்டுள்ளார்‌. 

திருமங்கையாழ்வாருக்கு பேராளியோடும்‌ நான்கு கரங்களோடும்‌ 
ய்நீராமபிரான்‌ காட்சிதந்த தலம்‌. ஐந்து நிலை இராஜகோபுரமும்‌, இரண்டு 
உள்சுற்றுக்களும்‌ கொண்ட தீருக்கோயில்‌. உள்சுற்றில்‌ ஆஜானுபாகுவான 
கம்பீரமான யோகநரசிம்மர்‌ சந்நிதி உள்ளது. 

ரயில்‌ நிலையம்‌ : சுவாமிமலை 
அஞ்சலகம்‌ : புள்ளபூதங்குடி - 612 301 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ 8ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 
இந்தத்‌ திருக்கோயில்‌ அகோபில மடத்தின்‌ நிர்வாகத்திற்குபட்டது. 


அண து 


அருள்மிகு 
முந்‌ ஆண்டளக்கும்‌ ஐயன்‌ திருக்கோயில்‌ 


ஆதனூர்‌ 


“இடரான வாக்கை யிருக்க முயலார்‌ 
மடவார்‌ மயக்கின்‌ மயங்கார்‌ கடவுளர்க்கு 
நாதனூர்‌ ராதரியார்‌ நானெனதென்னா ரமல 
ஆதனூர்‌ ரெந்தை யடியார்‌' 

- நூற்றடடு திருப்பதியந்தாதி 


| 
அதர்‌, ] 
ன்‌ 
1° 
சர்‌ ட } 


ன (0 
ஆ 
ட்‌ 
௯. 
/ இ ஜே - 





சுவாமிமலைக்கு வடக்கே திருவைகாவூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ 
3 கி.ம தொலைவில்‌ உள்ள தீருத்தலம்‌. காவிரிக்கும்‌, கொள்ளிடத்திற்கும்‌ 
இடையே அமைந்துள்ளது. 

காமதேனு, திருமாலை வேண்டித்‌ தவமிருந்ததால்‌ “ஆதனூர்‌ 
என்று பெயர்‌ பெற்றது. சோழநாட்டு திவ்விய தேசங்களில்‌ 40வது தலம்‌. 
'ஆதீரங்கேசுவரம்‌' என்று பிரம்மாண்டப்‌ புராணத்தில்‌ கூறப்பட்டு உள்ளது. 
திருமங்கையாழ்வார்‌ மங்களாசாசனம்‌ செய்தருளிய தலம்‌. 

'ஆண்டளக்கும்‌ ஐயன்‌ என்று போற்றிப்‌ புகழப்படும்‌ திருமால்‌ 
'படியளந்த பரமனாக' இத்திருத்தலத்தில்‌ எழுந்தருளி உள்ளார்‌. வேதங்கள்‌ 
கூறுவதுபோல, தீருமால்‌ சர்வ காலங்களையும்‌ அளந்த பிறகு, 
இத்தலத்தில்‌ புஜங்க சயனத்தில்‌ காட்சித்‌ தருவதாக கூறுவர்‌. 


இ னானை ~~ 





மூலவர்‌ ஸ்ரீ ஆண்டளக்குமையன்‌ பெருமாள்‌, மரக்காலைத்‌ 
கலைக்கு வைத்துக்‌ கொண்டு இடதுகரத்தீல்‌ எழுத்தாணியையும்‌, எட்டையும்‌ 
ஏந்தியபடி கிழக்கு நோக்கியடி புஜங்க சயனத்தில்‌ காட்சி தருகிறார்‌. 
திருமாலை நோக்கி தவமிருந்த காமதேனுவும்‌, திருமங்கை ஆழ்வாரும்‌ 
திருவடிக்கு அருகில்‌ உள்ளனர்‌. உற்சவர்‌ - அழகிய மணவாளர்‌. 

தாயார்‌ ஸ்ரீரங்கநாயகிக்கு தனிச்சந்நீதி உள்ளது. தீர்த்தம்‌ - 
சூரியபுஷ்கரணி, விமானம்‌ - பிரணவ விமானம்‌. தலமரம்‌ - பாதீரிமரம்‌. 
மணத்தாண்கள்‌ 

பெருமாள்‌ சந்நிதி முன்‌ இரண்டுதூண்கள்‌ உள்ளன. மணத்தூண்கள்‌ 
என்று க்ஷப்படும்‌ இவற்றில்‌ ஒன்றை தழுவியபடி பெருமாள்‌ திருமுகத்தையும்‌ 
மற்றொன்றைத்‌ தழுவி திருவடியையும்‌ தரிசிக்கிறார்கள்‌. திருமணம்‌ 
விரைவில்‌ நடைபெற இவற்றை தழுவிக்‌ கொள்வதால்‌ £மணத்தூண்கள்‌' 
என்று அழைக்கப்படுகிறது. 

திருமங்கையாழ்வார்‌. திருவரங்கத்தில்‌ அரங்கநாகருக்குத்‌ திருமதில்‌ 
கட்டும்‌ பணியில்‌ ஈடுபட்டிருந்த போது கைவசமிருந்த பொருள்‌ அத்தனையும்‌ 
தீர்ந்துவிட்டது. வேறுவழியின்றி பெருமாளிடமே உதவுமாறு கோரினார்‌. 
'கொள்ளிடக்கரைக்குவா!நீகேட்கும்பொருள்‌ தருகிறேன்‌ என்றார்‌ பெருமாள்‌. 


ன ன ~~ 


கொள்ளிடக்கரையை அடைந்தபோது, தலைப்பாகை அணிந்த 
ஒருவர்‌, கையில்‌ மரக்கால்‌, எழுத்தாணி சகீதமாக வணிகரைப்‌ போல்‌ 
வேடம்‌ அணிந்தபடி பெருமாள்‌ காட்சிதந்தார்‌. ஆழ்வார்‌, நீர்‌ யார்‌? என்று 
கேட்க தீருவரங்கத்து அழகிய மணவாளன்‌ அனுப்பினான்‌ என்றார்‌. அதற்கு 
ஆழ்வார்‌ “காலி மரக்காலுடன்‌ வந்திருக்கிறீரே!' என்று கேட்க, அவர்‌ இந்த 
மரக்காலைக்‌ கொண்டு பெருமாளை நீனைத்து “எம்‌ஃபருமானே சரண்‌: 
என்று மூன்று முறை கூறினால்‌ நீ வேண்டும்‌ பொருள்‌ கிடைக்கும்‌ எனறார்‌. 

இங்கே உள்ளவர்களுக்கு கூலி தரவேண்டும்‌! மணலையா 
அளப்பது என்று ஆழ்வார்‌ கேட்க, அவர்‌ உண்மையாக உழைத்தோருக்கு 
மணலும்‌ பானனாகும்‌! சோம்பித்‌ தீரிந்தவர்க்கு மணலாகவே சதெரியும்‌!' 
என்றுகூறினார்‌. வந்திருப்பவர்‌ மந்திரவாதியோ என எண்ண, பலரும்‌ 
அவரை அடிக்க ஓடிவந்தனர்‌. ஆழ்வார்‌ பின்தொடர, வணிகர்‌ ஆதனூர்‌ 
ஆலயத்தீனுள்ளே புகுந்தார்‌. 

இவ்வாறு ஓடிவந்த பெருமான்‌, தீருமங்கையாழ்வாருக்கு காட்சி 
கொடுத்து, மரக்கால்‌, எழுத்தாணி, ஓலையுடன்‌ ஆதனூர்‌ ஆலயத்தினுள்ளே 
புகுந்தது தாமே என்று காட்டியருளினார்‌ என்கிறது தலபுராணம்‌. 


திருவிழாக்கள்‌ : வைகாசி மாதத்தில்‌ பத்து நாட்களுக்கு 
பிரம்மோற்சவம்‌ நடைபெறுகிறது. 

ரயில்நிலையம்‌ : சுவாமிமலை 

அஞ்சலகம்‌ : புள்ளபூதங்குடி 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


அருள்மிகு 
சாட்சிநாதர்‌ திருக்கோயில்‌ 


திருப்புறம்பியம்‌ 


“இம்மையில்‌ வந்து முன்னைச்‌ செய்வினை 
முன்னமே மூடூமாதலின்‌ 

என்னை நீதியக்‌ காதெழுமட நெஞ்சமே 
யெந்தை தந்தையூர்‌ 

அன்னச்‌ சேவலோடூ ஊடிப்‌ பேடைகள்‌ 
கூடிச்‌ சேரும்‌ அணிபொழில்‌ 

புன்னைக்‌ கன்னி கழிக்கண்‌ நாறும்‌ 
புறம்பயந்‌ தொழப்‌ போதுமே: 

- சுந்தரர்‌ 





கும்பகோணம்‌ - தீருவையாறு சாலையில்‌, புளியஞ்சேரியில்‌ 
இருந்து பிரியும்‌ சாலையில்‌ இன்னம்பூரையடுத்து 3 கி.மீ தொலைவில்‌ 
உள்ள தீருத்தலம்‌. 

பிற்காலச்‌ சோழப்‌ பேரரசு உருவாக ஆதாரமாக இருந்த 
திருப்புறம்பியம்‌ போர்‌ இத்திருத்தலத்தீல்‌ நீகழ்ந்ததாகும்‌. இந்தப்‌ போரில்‌ 
வெற்றி பெற்றதன்‌ நினைவாக, சோழமன்னன்‌ கற்றளியாக இந்தக்‌ 
கோயிலை மாற்றினான்‌ என்பது வரலாறு. 


அணை: ஆ அர்‌. 





'திருப்புறம்பியமுடையார்‌, தீருப்புறம்பியமுடைய மகா தேவர்‌ என்று 
கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. புன்னைவனநாதர்‌, சாட்சிநாதர்‌ என்று 
இறைவன்‌ அழைக்கப்படுகிறார்‌. 'கரும்பன்ன சொல்லியம்மை' என்று 
நாவினிக்கும்‌ நல்ல தமிழ்ப்பெயர்‌ கொண்டுள்ளார்‌. அன்னை நீன்ற 
கோலத்தில்‌ காட்சிதருகிறாள்‌. 

தனகுப்தன்‌ எனும்‌ வணிகன்‌, தனது முறைப்பெண்ணும்‌, 
தனக்கு நீச்சயிக்கப்‌ பட்டிருந்த ரத்னாவதி எனும்‌ கன்னியுடன்‌ இந்தத்‌ 
திருத்தலத்திற்கு வந்தான்‌. வன்னி மரத்தினடியில்‌ இளைப்பாறிய போது, 
வணிகனை அரவம்‌ தீண்டி மரணமுற்றான்‌. 

புன்னை வனநாதரிடம்‌ கதறியமுத செட்டிப்பெண்ணுக்கீரங்கி, 
இறைவன்‌ வணிகனை உயிர்ப்பித்துக்‌ தானே முன்னின்று, அவர்களது 
திருமணத்தையும்‌ நடத்திவைத்தார்‌. 

மதுரையில்‌ வாழ்ந்து வந்த தனகுப்தனின்‌ மூத்த மனைவி, 
வழக்குத்‌ தொடுத்து, அவர்களது தீருமணத்தீற்கு சாட்சி எவரும்‌ இல்லை 
என வாதீட்டாள்‌. ரத்னாவதிக்காக இறைவனே, வன்னி மரம்‌ மற்றும்‌ 
அருகிலிருந்த கீணறு சகிதமாக எழுந்தருளி சாட்சியமளித்தார்‌ என்கிறது 
தலபுராணம்‌. மதுரை ஆலவாய்‌ திருவிளையாடல்‌ புராணத்தீல்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது. 

இத்திருக்கோயிலில்‌ உள்ள “பிரளயங்‌ காத்த விநாயகர்‌: மிகவும்‌ 
புகழ்‌ பெற்றவர்‌. கடல்சார்‌ பொருட்களாலான இவருக்கு, விநாயகர்‌ 
சதுர்த்தி நாளன்று நடைபெறும்‌. “தேன்‌ அபிஷேகம்‌' புகழ்பெற்றது. திருமேனி 
மீது ஊற்றப்படும்‌ அத்தனை தேனையும்‌ உறிஞ்சிக்‌ கொண்டு, தேன்‌ 
உறிஞ்சும்‌ விநாயகராகத்‌ தீகழகிறார்‌. 


தப ~~ 


திருக்கோயிலுக்கு விறகு கொண்டுவந்த ஏழை ஒருவனுக்காக, 
இறைவன்‌ ஆலமர்‌ செல்வராக, கோயிலுக்கு வெளியே காட்சிதந்ததாக 
தலவரலாறு சஹுகீறது. கோயிலுக்கு கீழக்கே உள்ள தீருக்குளத்தின்‌ அருகில்‌ 
உள்ளது இந்த சந்நீதி. 

ஐந்து நிலை இராஜகோபுரமும்‌, இரண்டு திருச்சுற்றுகளும்‌ கொண்ட 
திருக்கோயில்‌ கிழக்கு நோக்கியது. 

பிரம்ம தீர்த்தத்திற்கு கிழக்கே பிரளயம்‌ புகுந்த “ஏழுகடல்‌ கீணறு' 
உள்ளது. பிரளயவெள்ளம்‌ ஏற்பட்டபோது புறம்பாய்‌ இருந்ததால்‌ 'புறம்பியம்‌' 
என்று பெயர்‌ பெற்ற, நால்வர்‌ பாடிய தீருத்தலம்‌. 


திருவிழாக்கள்‌ : மாசிமகம்‌ 
ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : திருப்புறம்பியம்‌ - 612 303 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 மணிமுகல்‌ ரவு 8 மணிவரை 
நாள்தோறும்‌ 4 காலபூஜைநடைபஸெறுகிறது 
இத்திருக்கோயில்‌ மதுரை திருஞானசம்பந்தர்‌ ஆதீன மடம்‌ மற்றும்‌ 
இந்து சமய அறநிலையத்துறையின்‌ கீழ்‌ செயல்‌அலுவலர்‌ நிர்வாகத்திற்குட்பட்டது. 
அன்னையின்‌ கண்கள்‌ 
மதுரை - அங்கையற்கண்ணி மீன்போன்ற கண்கள்‌ 
கோடியக்கரை - மையார்‌ தடங்கண்ணி 
மைஎழுதீய கண்கள்‌ 
திருமயிலை முண்டகக்‌ கண்ணி தாமரை மலர்‌ போன்ற 
கண்கள்‌ 
வடூகூர்‌ வடூவகிர்க்‌ கண்ணம்மை 
பிளந்த மாவடூவைப்‌ போன்ற கண்கள்‌ 
நாகை நீலாயதாட்சியம்மை 
நீலோத்பல மலர்‌ போன்ற கண்கள்‌ 
திருவாரூர்‌ - கமலாயதாட்சியம்மை 
தாமரை போன்ற கண்கள்‌ 


காஞ்சிபுரம்‌ - காமாட்சியம்மன்‌ விரும்பத்தக்க கண்கள்‌ 
வாராணாசி - விசாலாட்சியம்மன்‌ 


அகன்ற கண்கள்‌ 





அருள்மிகு 
எழுத்தறிவித்தநாதர்‌ திருக்கோயில்‌ 


இன்னம்பூர்‌ 


“சனியும்‌ வெள்ளியும்‌ தீங்களும்‌ ஞாயிறும்‌ 
முனிவனாய்‌ முடிபத்துடை யான்றனைக்‌ 
கனிய வூன்றிய காரணம்‌ எனக்கொலோ 
இனியனாய்‌ நின்ற இன்னம்பர்‌ ஈசனே: 

- திருநாவுக்கரசர்‌ 





கும்பகோணம்‌ - சுவாமிமலை சாலையில்‌ புளியஞ்சேரிக்கு வடக்கே 
இரண்டு கி.மீ தொலைவில்‌ உள்ள திருக்கோயில்‌. 

கல்விக்கண்‌ திறக்கும்‌ கடவுளாக அட்சரபுரீசுவர்‌ எழுந்தருளியுள்ள 
திருத்தலம்‌ கல்வியறிவை ஊட்டூபவராக அமைந்ததால்‌ “எழுத்தறிவித்த 
நாதர்‌: என்று அழைக்கப்‌ படுகிறார்‌. 

சோழமண்டலத்தில்‌ அதீகம்‌ காணப்படாத தூங்கானைமாடம்‌' கொண்ட 
கருவறை விமானம்‌ உள்ள திருக்கோயில்‌. 

அகத்தியருக்கு சிவபெருமான்‌ செண்பகவனத்தீல்‌ தமிழ்‌ 
இலக்கணத்தை உபதேசித்து அருளினார்‌. அதனால்‌ “அட்சரபுரீசுவரர்‌' 


என்ற தீருநாமங்‌ கொண்டுள்ளார்‌. 


அண து 


ஐராவதம்‌ வழிபட்ட தலம்‌ என்பதைச்‌ சித்தரிக்கும்‌ வகையில்‌ ஈசனின்‌ 
கருவறை விமானம்‌ “தூங்கானை மாடம்‌' எனும்‌ கஜப்ருஷ்ட விமானமாக 
அமைந்துள்ளது. துர்வாசரின்‌ சாபம்‌ நீங்கப்பெற்ற ஐராவதம்‌ உருவாக்கியதே 
ஐராவத தீர்த்தம்‌. 

சோழமன்னனின்‌ அமைச்சரான சுதன்மன்‌, இந்தத்‌ தீருக்கோயிலின்‌ 
நீர்வாகத்தையும்‌ மேற்கொண்டிந்தார்‌. இறைபணிக்காக செலவழித்ததற்குத்‌ 
கனியாக கணக்கு வைத்துக்கொள்ளவில்லை. மன்னன்‌ ஒருநாள்‌ தீடீரென 
கோயில்‌ கணக்குகளை சமர்ப்பிக்குமாறு ஆணையிட்டான்‌. எழுத்தறிவித்த 
நாதரின்‌ பாதம்‌ பணிந்தான்‌ சுதன்மன்‌. தனது பக்தனுக்காக இறைவனே 
அரசவைக்கு கணக்கன்‌ வேடத்தில்‌ சென்று கணக்குகள்‌ அத்தனையையும்‌ 
சரியாக ஒப்புவித்தான்‌. தன்னைக்‌ காத்தீட ஈசனே கணக்கனாக வந்து 
திருவருள்புரிந்தது குறித்து மெய்சிலிர்த்தான்‌ சுதன்மன்‌. 

கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை இராஜகோபுரமும்‌, இரண்டு உள்‌ 
சுற்றுக்களும்‌ கொண்ட பெரிய திருக்கோயில்‌ வெளிச்சுற்றில்‌ தலமரம்‌ 
செண்பகமரம்‌. தீர்த்தக்கிணறு அருகில்‌ உள்ளது. ஐராவத தீர்த்தம்‌ 
திருக்கோயில்‌ எதீரில்‌ உள்ளது. கம்பத்து விநாயகராக நர்த்தன கணபதி 
உள்ளார்‌. நீண்டூயர்ந்த, சிவலிங்கத்‌ திருமேனியாக “எழுத்தறிவித்தநாதர்‌' 
எழுந்தருளியுள்ளார்‌. தானே முளைத்தெழுந்த திருமேனி முகமண்டபத்தீன்‌ 
வலதுபுறம்‌, தெற்குத்‌ திசை நோக்கியபடி நீத்ய கல்யாணி அம்மன்‌ சந்நிதி 
உள்ளது. “சுகந்த குந்தாளம்பிகை' என்ற திருநாமத்துடன்‌ தனிக்கோயில்‌ 
மற்றுமொரு அம்மன்‌ சந்நீதி உள்ளது. 

வடகரை கீன்னம்பர்‌ நாட்டு ஒன்னம்பூர்‌ என்று, இராசகேசரிவர்மன்‌ 
காலத்துக்‌ கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. தீருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ 
பதிகம்‌ பெற்ற தீருத்தலம்‌, கணிதத்தீல்‌ தேர்ச்சி பெற்றிட எழுத்தறிவித்த 
நாதரை வணங்கி வழிபடூவது மரபு. 


திருவிழாக்கள்‌ : கார்த்திகை, மாணிக்கவாசகர்‌ உற்சவம்‌, 
சிவராத்தீரி 

ரயில்நீலையம்‌ : சுவாமிமலை மற்றும்‌ கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : இன்னம்பூர்‌-612 303 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4மணிமுதல்‌ 8ரவு 8 மணிவரை 
நாள்தோறும்‌ 4 காலபூஜைநடைபெறுகிறது 


தரமான மஞ்சள்‌ குங்குமம்‌ தயாரிக்க 


உடைத்த விரலி மஞ்சள்‌ 750 கிராம்‌ 
உடைத்த கஸ்தூரி மஞ்சள்‌ 250 கீராம்‌ 
பழுத்த பெரிய எலுமிச்சை 30 பழம்‌ 
படிகாரம்‌ 60 கிராம்‌ 
வெணகாரம்‌ 60 கிராம்‌ 
விளக்கெண்ணெய்‌ 60 கிராம்‌ 
நல்லெண்ணெய்‌ 140 கிராம்‌ 


எலுமிச்சம்பழத்தை நன்கு சாறு பிழிந்து கொள்ள 
வேண்டும்‌. அதில்‌ படிகாரம்‌, வெண்காரத்தைத்‌ தனித்‌ தனியாகப்‌ 
பொடித்து எலுமிச்சப்பழச்‌ சாறில்‌ நன்கு கலக்கவும்‌. உடைத்த 
விரலி மஞ்சளை சாறில்‌ கொட்டி ஊற வைக்கவேண்டும்‌. சாறு 
முழுவதும்‌ மஞ்சள்‌ உறிஞ்சிய பின்‌ நீழலில்‌ காயவைக்கவும்‌. 
நன்கு காய்ந்த மஞ்சளுடன்‌ கஸ்தூரி மஞ்சளையும்‌ சேர்த்து 
அரைக்கவும்‌. அரைத்த பொடியில்‌ விளக்கெண்ணெய்‌, 
நல்லெண்ணெய்‌ சேர்த்து நன்கு கைகளால்‌ தேய்க்க தரமான 


மஞ்சள்‌ குங்குமம்‌ தயார்‌. 





அருள்மிகு 
கோடீசுவரர்‌ திருக்கோயில்‌ 


கொட்டையூர்‌ 


“ வருமணி நீர்ப்பொன்னி வலஞ்சுழியான்‌ கண்டாய்‌ 
மாதேவன்‌ கண்டாய்‌ வரதன்‌ கண்டாய்‌ 
குருமணிபோல்‌ அழகமரும்‌ கொட்டையூரில்‌ 
கோடீச்சுரத்து உறையும்‌ கோமான்‌ தானே” 

- அப்பர்‌ 





கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை செல்லும்‌ சாலையில்‌ 4 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. ஏரண்டபுரம்‌, வில்வராணயம்‌ என்றும்‌ பெயர்‌ 
உண்டு. ஆமணக்கு, கொட்டைமுத்துச்‌ செடியின்‌ கீழ்‌ சிவலிங்கத்‌ திருமேனி 
வெளிப்பட்டதால்‌, ஊர்‌ காட்டையூர்‌' எனப்‌ பெயர்‌ பெற்றது. சோழ 
மன்னனுக்கும்‌, ஏண்ட முனிவருக்கும்‌ கோடிலிங்கமாகக்காட்சி அளித்ததால்‌, 
கோடீசுவரர்‌ என்று இத்தீருத்தலத்து இறைவன்‌ அழைக்கப்படுகிறார்‌. 

காவிரியாறானது, ஆதிசேஷன்‌ வெளிப்பட்ட பள்ளத்தினுள்‌ பாயந்து 
பாதாளத்தில்‌ இறங்கிவிட்டது. அதுகண்ட சோழமன்னர்‌ கவலையுற்றபோது, 
மன்னனோ, மாமுனிவரோ அந்தப்‌ பள்ளத்தில்‌ இறங்கி அப்பாதாளத்தில்‌ 
கும்மை பலியிட்டூக்‌ கொண்டால்‌, பள்ளம்‌ மூடிக்கொள்ளும்‌ என அசரீரி 


எழுந்தது. 


தப ப்பட்டு 


அந்தச்‌ செய்திகேட்டு, இந்த கோட்டையூரில்‌ தவமிருந்த ஏரண்ட 
முனிவர்‌, தானே முன்வந்து, பள்ளத்தீல்‌ இறங்க, அது மூடிக்கொண்டு, 
காவிரி வெளிப்பட்டதாக தலவரலாறு. மார்க்கண்டேயர்‌ வழிபட்ட தலம்‌. 
தீர்த்தம்‌ - அமுததீர்த்தம்‌, தலமரம்‌ - கொட்டைமுத்துசெடி. 

கிழக்குநோக்கிய ஐந்துநிலை இராஜகோபுரம்‌ கொண்ட திருக்கோயில்‌ 
பத்ரயோகி முனிவருக்கு இறைவன்‌ கோட்சுவரராக (கோடிலிங்கமாகு, 
கோடி விநாயகராக, கோடி முருகனாக, கோடி அம்மையாக, காட்சி 
கந்ததால்‌, கோடீசுவரர்‌ எனும்‌ தீருநாமங்கொண்டார்‌. 

மூலவர்‌ பாணம்‌ கொட்டைமுத்து காய்‌ காயத்ததுபோல காணப்படுகிறது. 
இந்தத்‌ தலத்தில்‌ செய்யும்‌ நற்செயல்கள்‌ கோடி மடங்காய்‌ பெருகீடுமாம்‌. 
பந்தாடும்‌ நாயகி என்பது அன்னையின்‌ தீருநாமம்‌, நவக்கிரகங்கள்‌, தங்கள்‌ 
வாகனத்தில்‌ அமர்ந்தபடி, அவரவர்‌ சக்கரத்துடன்‌ காணப்படுவது தலத்தின்‌ 
மற்றொரு சிறப்பு ஆகும்‌. 


தீருவிழாக்கள்‌ : நவராத்திரி, கார்த்திகை, திருவாதிரை, பங்குனி 
உத்திரம்‌ 

அன்னதானம்‌ மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்‌ அன்னதானத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ 
பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்பட்டு 
வருகீறது.. 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : மேலக்காவேரி - 612002 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

மின்னஞ்சல்‌ ₹ swaminathaswamytemple@gmall.com 

அருகில்‌ உள்ள சிறப்புக்குரிய திருக்கோயில்‌ : 


1. அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில்‌, 
சுவாமிமலை. 
2. கடல்‌ நுரையினால்‌ ஆன வெள்ளை 


விநாயகர்‌ - திருவலஞ்சுழி 


ன ன ~~ 


அருள்மிகு 
பிரம்மபுர்சவார்‌ திருக்கோயில்‌ 
திருப்புள்ளமங்கை (பசுபதிகோயில்‌ 


“ பொந்தின்னிடைத்‌ தேன்‌௨ஊறிய பொழில்கழ்புள மங்கை 
அந்தண்புனல்‌ வருகாவிரி ஆலந்துறை யானைக்‌ 
கந்தம்மலி கமழ்காழியுள்‌ கலைஞானசம்‌ பந்தன்‌ 
சந்தம்மலி பாடல்சொலி ஆடத்தவ மாமே!!' 

- திருஞானசம்பந்தர்‌ 





சோழநாட்டுத்‌ தென்கரைத்‌ தலம்‌, தஞ்சாவூர்‌ - கும்பகோணம்‌ 
ரயில்‌ பாதையில்‌ உள்ளது. அய்யம்பேட்டை ரயில்‌ நிலையத்தில்‌ இருந்து 
3 கி.மீ கண்டியூர்‌ செல்லும்‌ பாதையில்‌ உள்ள தலம்‌. குடமுருட்டி ஆற்றின்‌ 
கரையில்‌ உள்ள திருத்தலம்‌. பசுபதி கோயில்‌ என்று அழைப்பர்‌. 

சக்கராப்பள்ளியைச்‌ சுற்றியுள்ள ஏழு திருத்தலங்களில்‌ 
சாமுண்டி வழிபட்ட தலம்‌. 

தேவர்களும்‌ அசுரர்களும்‌ அமுதம்‌ வேண்டி, கடலைக்‌ கடைந்த 
போது தோன்றிய 'நஞ்சை' இறைவன்‌ அமுது செய்த திருத்தலம்‌. 
ஆலமரத்தைத்‌ தலமரமாகக்‌ கொண்டதால்‌ “ஆலந்துறை” என்றும்‌ 


பெயர்‌ கொண்டது. 


அணை: அர்‌. 


மூன்று நிலை இராஜகோபுரமும்‌, ஒரு பிரகாரமும்‌ கொண்ட 
திருக்கோயில்‌. கருவறை அகழி போன்ற அமைப்பைக்‌ கொண்டது. 
கோஷ்டங்களில்‌ உள்ள பரிவாரத்‌ தெய்வங்கள்‌ சிற்பங்கள்‌ மிகுந்த 
கலைநுணுக்கம்‌ கொண்டவை - எட்டு கரங்கள்‌ கொண்ட துர்கை 
சிற்பத்தின்‌ இருபுறமும்‌ இருவீரர்கள்‌ தலையை அரிந்து தருவது 
போன்ற நவகண்ட சிற்பங்கள்‌ உள்ளன. க.பி.507-9௧5௧5ல்‌ 
உருவானது என்று வரலாற்று ஆய்வாளர்‌ கூறுவர்‌. 

கருவறையில்‌ சுயம்புவாக எழுந்தருளியுள்ள பசுபதீநாதர்‌, 
பிரம்மபுரீசுவரர்‌, ஆலந்துறைநாதர்‌ என்று திருநாமங்‌ கொண்டூள்ளார்‌. 
அல்லியங்கோதை' என்று பெயர்‌ கொண்டு தெற்குநோக்கி உள்ளாள்‌ 
அன்னை- நவக்கிரகங்களுக்கு நடுவே நந்திதேவர்‌ உள்ளார்‌. 
திருஞானசம்பந்தர்‌ பதிகம்‌ கொண்ட தலம்‌. 


திருவிழாக்கள்‌ : சக்கராப்பள்ளியிலிருந்து துவங்கும்‌ ஏழூர்‌ 
திருவிழா, சிறப்பாக நடைபெறுகிறது. 

ரயில்நிலையம்‌ : பசுபதிகோயில்‌ 

அஞ்சலகம்‌ : பசுபதிகோயில்‌ - 614 206 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


மலையும்‌ அழுவாரமும்‌ 


முருகன்‌ மலை மீதும்‌, சிவபெருமான்‌ அடிவாரத்திலும்‌ 
கோயில்‌ கொண்டுள்ள தலம்‌ சுவாமிமலை. கிருச்சியில்‌ உய்யக்‌ 
கொண்டான்‌ மலையிலும்‌, தீருப்பரங்குன்றத்தில்‌, மலைமீது 
சிவபெருமானும்‌, அடிவாரத்தில்‌ முருகப்பெருமானும்‌ 


உள்ளனர்‌. 





அருள்மிகு 
கிருத்திவாகேஸ்வரார்‌ திருக்கோயில்‌ 


சூலமங்கலம்‌ 





குஞ்சாவூர்‌ - கும்பகோணம்‌ சாலையில்‌, அய்யம்பேட்டை மாற்றுப்‌ 
பாதையில்‌ இடதுபுறம்‌, ரயில்‌ நிலையச்‌ சாலை வழியே 1 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. பசுபதிகோயில்‌ ரயில்‌ நிலையத்திற்கு மிக அருகில்‌ உள்ள 
திருக்கோயில்‌. 

தாருகாவனத்து முனிவர்களின்‌ செருக்கை அடக்கிட, அவர்கள்‌ 
அபிசார வேள்வி மூலம்‌ ஏவிய யானையின்‌ உடலுக்குள்‌ புகுந்து, அதன்‌ 
உடலைக்‌ கீழித்தபடி வெளியே வந்து “வேழம்‌ உரித்த வித்தகராக காட்சி 
கந்ததால்‌, கிருத்திவாகேசுவரர்‌ என்று திருநாமங்‌ கொண்டார்‌. 

சப்தமாதர்கள்‌ பூஜித்த ஏழு திருக்கோயில்கள்‌ வரிசையில்‌ கெளமாரி 
வழிபட்ட தலம்‌. சக்ரமங்கை, அரிமங்கை, நந்திமங்கை, புள்ளமங்கை, 
தூாழமங்கை, பசுபதிமங்கை ஆகியன இதர தலங்கள்‌ ஆகும்‌. அஸ்திரதேவர்‌ 
வழிபட்டு திருவிழாக்‌ காலங்களிலும்‌ தீர்த்தவாரியிலும்‌, தான்‌ முதன்மையாக 
விளங்கும்‌ வரம்பெற்ற தலம்‌. சலத்தேவர்‌ இங்கு வழிபட்டு சுய உருவம்‌ 
பெற்றதால்‌ கலமங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ ஏற்பட்டது. 


அணை: து 


திருவிழாக்கள்‌ : ஏழூர்திருவிழா சப்தஸ்தானம்‌ 

ரயில்நிலையம்‌ : அய்யம்பேட்டை 

அஞ்சலகம்‌ : அய்யம்பேட்டை - 614 201 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 காலபூஜை நடைபெறுகிறது 


ஆகமங்கள்‌ கூறும்‌ மண்டபங்கள்‌ 


ஆகமங்களிலும்‌, வழிபாட்டு நெறிமுறைகளிலும்‌ அநேக 
வரிசையான மண்டபங்கள்‌ சொல்லப்பட்டுள்ளன. அவை ஸ்நான 
மண்டபம்‌, கேய மண்டபம்‌, வாத்ய மண்டபம்‌, முக மண்டபம்‌, 
சோபன மண்டபம்‌, கோபுரத்‌ துவார மண்டபம்‌, ஆஸ்தான மண்டபம்‌, 
யாகசாலை மண்டபம்‌, புஷ்ப மண்டபம்‌, பூஜா மண்டபம்‌, விஜய 
மண்டபம்‌, பிரதட்சண மண்டபம்‌, உத்யான மண்டபம்‌, ஸ்ரீ வள்ளி 
மண்டபம்‌, ஸ்ரீ கர்ண மண்டபம்‌, கிருஷ்ணகந்த மண்டபம்‌, ஜலகிரீடா 
மண்டபம்‌, 64 கால்‌ மண்டபம்‌, நூற்றுக்கால்‌ மண்டபம்‌, 
ஆயிரங்கால்‌ மண்டபம்‌, கந்த மண்டபம்‌, சுவர்ண மண்டபம்‌, 
அபிஷேக மண்டபம்‌, அலங்கார மண்டபம்‌, வசந்த மண்டபம்‌, 
உபசார மண்டபம்‌, ஊஞ்சல்‌ மண்டபம்‌, அத்யயன மண்டபம்‌, 
ஆகம மண்டபம்‌, புராண மண்டபம்‌, தீட்சா மண்டபம்‌, வீணா 
மண்டபம்‌, துவஜாரோகண மண்டபம்‌, ரதா ரோகண மண்டபம்‌ 
(தேரடி மண்டபம்‌ ஆகியவை. 

மதுரை கிழக்கு சித்திரை வீதியில்‌, அம்மன்‌ சந்நிதிக்கு 
எதீரே நகராமண்டபம்‌' என்றுஒன்று உள்ளது. விழாக்காலங்களில்‌ 
மேலே வாத்தீயக்‌ குழுவினர்‌ அமர்ந்து இசைப்பதற்கு 
உருவான மண்டபம்‌ அது. 





அருள்மிகு 
சக்கரவாகேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


சக்கராப்பள்ளி 


“படையினார்‌ வெண்மமுப்‌ பாய்புலித்‌ தோலரை 
உடையினார்‌ உமையொரு கூறனார்‌ ஊர்வதோர்‌ 
விடையினார்‌ வெண்பொடுப்‌ பூசியார்‌ விரிபுனல்‌ 
சடையினார்‌ உறைவிடம்‌ சக்கராப்‌ பள்ளியே” 

- சம்பந்தர்‌ 





7 ண்ண ணை 
ன ட பதட்ட... வு 


சோழநாட்டுத்‌ தென்கரைத்தலம்‌. தஞ்சாவூர்‌ - கும்பகோணம்‌ 
சாலையில்‌ உள்ள அய்யம்பேட்டை எனும்‌ ஊரில்‌ உள்ளது. குடமுருட்டி 
ஆற்றின்‌ தென்கரையில்‌ உள்ளது. சக்கரவாகப்‌ பறவை வழிபட்டதால்‌ 
சக்கராப்பள்ளி என்றும்‌, இறைவன்‌ சக்கரவாகேசுவரர்‌ என்னும்‌ பெயர்‌ 
வந்தது. திருமால்‌ ஈசனை வழிபட்டு சக்கராயுதம்‌ பெற்ற தலம்‌. 

இந்திரனின்‌ குமாரன்‌ ஜயந்தனும்‌, தேவர்களும்‌ வழிபட்ட தலம்‌. 
சப்த தலங்களில்‌ இத்தலமும்‌ ஒன்று. சப்த மாதர்கள்‌ ஏழுபேர்‌ வழிபட்ட 


தலங்கள்‌. 


பி 


மங்கை' என்ற அடைமொழியுடன்‌ உள்ளன. சக்கராபள்ளி 
அரிமங்கை மகேசுவரி சலமங்கை கெளமா௱ரி, நந்திமங்கை வைஷ்ணவி. 
பசுபதீமங்கை வராகி, தாழமங்கை இந்திராணி புள்ளமங்கை(சாமுண்டி 
வழிபட்ட தலங்கள்‌ ஆகும்‌. 

தேவாரப்‌ பதிகம்‌ பெற்ற தலம்‌ தீருவையாறைச சுற்றிலும்‌ ஏழு 
ஊர்களில்‌ சப்தஸ்தானத்‌ தீருவிழா நடைபெறுவது போல்‌, சக்கராப்பள்ளியில்‌ 
இருந்து, மேற்கண்ட ஏழு தலங்களை வலம்‌ வரும்‌ ஏழூர்த்‌ திருவிழா 
நடைபெறுகிறது. அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ கொண்டதாம்‌. 

குட்டறச்சமை யத்தைவ ளர்ப்பவ 


ளத்தன்‌ முற்புகழ்‌ செப்பவ நுகர 

சத்து வத்தைய ளித்திடு செய்ப்பதி மயிலேறி 
சட்ப தத்திரள்‌ மொய்த்தம ணப்பொழில்‌ 

மிக்க ரத்நம தீற்புடை சுற்றிய 

சக்கி ரப்பள்ளி முக்கணர்‌ பெற்றருள்‌ பெருமாளே. 


- தீருப்புகழ்‌ 


திருவிழாக்கள்‌ : சப்தஸ்தான திருவிழா மற்றும்‌ கிருத்திகை 

ரயில்நிலையம்‌ : அய்யம்பேட்டை 

அஞ்சலகம்‌ : சக்கராப்பள்ளி 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


நவபாஷாணம்‌ 


போகர்‌, பழநி முருகன்‌ சிலையை நவபாஷாணத்தால்‌ 
அமைத்தார்‌. நவ பாஷாணங்கள்‌ வருமாறு : 
1. சாதி லிங்கம்‌, 2. மனோசிலை, 3. காந்தம்‌, 
4. தாரம்‌, 5. கெந்தி, 6. ரஸ கற்பூரம்‌, 
7. வெள்ளை பாஷாணம்‌ 8. கெளரி பாஷாணம்‌ 





அருள்மிகு 
கபர்தவார்‌ திருக்கோயில்‌ 


திருவலஞ்சுழி 


“என்னபுண்ணியம்‌ செய்தனை நெஞ்சமே இருங்கடல்‌ வையத்து 
முன்னம்‌ நீபுரி நல்வினைப்‌ பயனிடை முழுமணித்‌ தரளங்கள்‌ 
மன்னு காவிரிசூழ்‌ திருவலஞ்சுழி வாணனை வாயாரப்‌ 
பன்னி யாதரித்து ஏத்தியும்‌ பாடியும்‌ வழிபடும்‌ அதனாலே . 

- சம்பந்தர்‌ 





சோழநாட்டு தென்கரைத்‌ தலம்‌. கும்பகோணத்தில்‌ இருந்து 
பாபநாசம்‌, தஞ்சாவூர்‌ முதலிய ஊர்களுக்குச்‌ செல்லும்‌ பேருந்துச்‌ 
சாலையில்‌ உள்ளது. சாலையில்‌ தெற்கு நோக்கியிருக்கும்‌ வளைவின்‌ 
உள்ளே சென்று கோயிலை அடையலாம்‌. 

காவிரி ஆறு வலமாக சுழித்துச்‌ செல்லுமிடத்தில்‌ அமைந்து 
இருப்பதால்‌ “வலஞ்சுழி' எனப்‌ பெயர்‌ பெற்றது. அரசலாற்றின்‌ தென்‌ 
கரையில்‌ உள்ளது. “சக்தீவனம்‌” என்றும்‌ வேறு பெயர்‌ உள்ளது. 


க ~~ 


ஒரு காலத்தீல்‌ காவிரியாறு, இத்தலத்தை அடைந்தபோது ஆதீசேஷன்‌ 
வெளிப்பட்ட பள்ளத்தில்‌ பாய்ந்துவிட்டது. சோழமன்னனின்‌ கவலையை 
நீக்கிட ஏரண்ட முனிவர்‌' பிலத்தினுள்ளே புகுந்து, பிலத்தை மூடிட, காவிரி 
மீண்டும்‌ வெளிப்பட்டது என்பது தலபுராணம்‌. 
வெள்ளைப்பிள்ளையார்‌ 

ஐந்துநிலை இராஜகோபுரமும்‌, மூன்று பெரிய பிரகாரங்களும்‌ 
கொண்ட தீருக்கோயிலாக இருந்தும்‌, இத்திருக்கோயிலில்‌, சிறப்பு 
மூர்த்தியாக விளங்குபவர்‌, கோயிலில்‌ நுழைந்ததும்‌, தனிசந்நீதியில்‌ 
கொலுவீற்றிருக்கும்‌ வெள்ளைவிநாயகரே ஆவார்‌. 

கருங்கல்லில்‌ அற்புதமாக வடித்த பலகணிகள்‌ கொண்ட 
கருவறையில்‌, கடல்நுரையினாலான வெள்ளைப்பிள்ளையார்‌ 
அருள்பாலிக்கீறார்‌. பச்சைக்கற்பூரம்‌ மட்டுமே இவருக்கு சார்த்தி 
அபிஷேகம்‌ செய்விக்கப்படூகிறது. இந்திரன்‌ வழிபட்ட சிறப்புடைய தலம்‌. 
சடைமுழநாதர்‌ 

மலைமகளே தனக்கு மகளாகப்‌ பிறக்க வேண்டுமென வரம்பெற்ற 
யாயாவார்‌ முனிவருக்கு மகளாகப்‌ பிறந்தாள்‌ உமை. எம்பெருமானை 
வழிபட்டு அவரையே மணப்பேன்‌ என உறுதியாக சக்திவனத்தில்‌ தவமிருந்து 
மகேசன்‌ சடைமுடிநாதராகக்‌ காட்சிதந்தபோது அவரை மணந்தாள்‌. 
அதுமுதல்‌ கபர்தீசுவரர்‌ எனும்‌ விரிசடைக்கடவுள்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 

அன்னை பெரியநாயகியாக, வலப்புறத்தில்‌ சந்நிதி கொண்டுள்ளாள்‌. 
தீர்த்தம்‌ - காவிரி, அரசலாறு, ஜடா தீர்த்தம்‌, தலமரம்‌ - வில்வம்‌. 
ஏகவீரி அம்மன்‌ 

அம்பாள்‌ சந்நிதியின்‌ வெளிச்சுற்றில்‌ எட்டுகரங்களுடன்‌ அசுரனை 
மிதிக்கும்‌ கோலத்தில்‌ ஏக - வீரி அம்மனின்‌ பெரிய சிலை வடிவம்‌ உள்ளது. 
காளியின்‌ இடது செவியில்‌ பிரேதம்‌ மனித உடல்‌ குண்டலமாகக்‌ காட்சி 
தருகிறது. 

திருஞானசம்பந்தர்‌, அப்பர்‌ பெருமான்‌ மற்றும்‌ அருணகிரிநாதர்‌ 
போற்றிப்‌ பாடியுள்ள தீருத்தலம்‌ இது. 


a ~~ 


திருவிழாக்கள்‌ : விநாயகர்‌ சதுர்த்தி, நவராத்திரி, கார்த்திகை தீபம்‌, 
திருவாதிரை, வள்ளித்‌ திருமணம்‌. 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்‌அன்னதானத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ 
பக்தர்களுக்கு மதீயம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டுவருகிறது. 

ரயில்நிலையம்‌ : சுவாமிமலை மற்றும்‌ கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ உ சுவாமிமலை - 612 302 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 1 மணி வரை 


மாலை 4 மணி முதல்‌ கரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 காலபூஜை நடைபெறுகிறது 


தொலைபேசி : 0435-2454026 


மின்னஞ்சல்‌ உ swaminathaswamytemple@gmall.com 





கருங்கல்‌ பலகனி 


ச ~ 


நி di ர, Aad 





ற திருவலஞ்சுழி 
விநாயகர்‌ 


வற்றும்‌ 


| நீறை6 
வெள்ளை 


ப்பத்தை 


விரு 


அருள்மிகு 
௬வாமிநாதசுவாமி திருக்கோயில்‌ 
சுவாமிமலை 


| 


» 


| 


ஆர்‌ © சிவ்தித 
க ர்‌ 
| கு டல 
ப >> 5௧. 
1 | ற 
“இ ணை | ட 


||! ஸத்‌: 
ன | 
Dy | 
= | || 
ua 
_ கு (தீ 





கும்பகோணத்திற்கு வடகீழக்கில்‌ 6 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
‘தகப்பன்‌ சுவாமி: எனப்‌ புகழ்பெற்று சுவாமிநாதனாக முருகப்பெருமான்‌ 
அருள்பாலிக்கும்‌ தீருத்தலம்‌. 

ஆறுபடை வீடுகளில்‌ அழகுமிக்க பதியாதலால்‌ 'திருவேரகம்‌' என்று 
பெயர்‌ பெற்றது. “ஏர்‌' என்றால்‌ அழகு என்று பொருள்‌. குருவாகீ இருந்து 
அருளியதால்‌ குருமலை என்றும்‌, கந்தாசலம்‌, சிரகிரி, சிவமலை 
என்றும்‌ பலபெயர்களால்‌ அழைக்கப்பட்டாலும்‌, சுவாமிநாதனாக 
எழுந்தருளி இருப்பதால்‌ “சுவாமிமலை” என்ற பெயர்‌ நிலைத்துவிட்டது. 

சிவபெருமானுக்கு முருகன்‌ பிரணவப்‌ பொருளை உபதேசித்த 
திருத்தலம்‌ இது. படைப்புக்‌ கடவுளான பிரம்மாவை சந்தித்த முருகப்‌ 
பெருமான்‌ “ஓம்‌” எனும்‌ பிரணவப்‌ பொருளுக்கு பொருள்‌ தெரியுமா? 


என வினவினார்‌. 


ணை ட்ட. அர்‌. 


பிரணவப்‌ பொருளை அறியா பிரம்மதேவனின்‌ தலையில்‌ 
குட்டிவிட்டு இரும்புச்சிறையில்‌ அடைத்து விட்டு, “பிரம்ம சாஸ்தா' ஆகி 
தானே படைப்புத்‌ தொழிலைத்‌ தொடர்ந்தார்‌. 

பிரம்மனை சிறையிலிருந்து விடூவிக்க, சிவபெருமானின்‌ 
உதவியை நாடினர்‌ தேவர்கள்‌. தந்தை சொல்மிக்க மந்திரம்‌ இல்லை 
என்பதற்கிணங்க ஈசன்‌ கேட்டுக்கொண்டதன்‌ பேரில்‌ நான்முகனை 
விடூவித்தார்‌ முருகப்பெருமான்‌. 

முருகனைத்‌ தன்‌ மடியில்‌ அமர்த்தி சிவபெருமான்‌ “நான்முகனும்‌ 
அறிந்தீடாத பிரணவத்தின்‌ எபாருளை நீ எனக்குக்‌ கூறு: என்று குரு - 
சிஷ்ய பாவனையில்‌ கூறினா. பிரணவத்தின்‌ உட்பொருளை மறைமுகமாகக்‌ 
கூறவேண்டும்‌ என்பதால்‌, தந்தையின்‌ மடிமீது அமர்ந்து, அவரது செவியில்‌ 
பிரணவப்பொருளை உபதேசித்தார்‌ சுவாமிநாதர்‌. இவ்வாறு தந்தைக்கே 
உபதேசம்‌ செய்த பெருமை கொண்ட தலமாக விளங்குகிறது சுவாமிமலை. 

கட்டுமலையாக அமைந்த குன்றின்மீது சுவாமிமலை தீருக்கோயில்‌ 
அமைந்துள்ளது. ஐந்து நீலை இராஜகோபுரம்‌ தெற்கு நோக்கீயுள்ளது. 
நீலமகளே இத்திருத்தலத்தின்‌ தலமரமாக நெல்லி மரமானாள்‌. 
நேத்திர விநாயகர்‌ 

தமிழ்க்கடவுளான முருகனின்‌ சந்நீதீக்குச்‌ செல்ல, தமிழ்‌ ஆண்டுகள்‌ 
அறுபதைக்குறிக்கும்‌ அறுபது படிகளில்‌ ஏறிச்‌ செல்ல வேணடும்‌. மகா 
மண்டபத்தில்‌ கொடிமரத்தீன்‌ அருகே முதலில்‌ நாம்‌ தரிசிப்பது கண்கொடுத்த 
விநாயகரான நேத்தீர விநாயகர்‌ ஆவார்‌. உள்சுற்றில்‌ தலவிநாயகர்‌, 
வள்ளி தெய்வானையுடன்‌ சுப்பிரமணியர்‌, சரஸ்வதி, நாரதர்‌, வீரபாகு, 
அகத்தியர்‌, அருணகிரிநாதர்‌ சிலா திருமேனிகள்‌ உள்ளன. சுவாமிநாதர்‌ 
சந்நீதிக்கு எதிரில்‌ மயிலுக்குப்‌ பதிலாக யானை வாகனம்‌ உள்ளது. இது 
இந்திரன்‌ அளித்தது. 

நாள்தோறும்‌, வேளைக்கு ஒரு அலங்காரம்‌ கொண்டு அருள்‌ 
பாலிக்கிறார்‌ சுவாமிநாதப்பெருமான்‌. திருநீற்று அபிஷேகம்‌ சந்தனக்‌ 
காப்பு, ராஜ அலங்காரம்‌ இப்படி! குருவின்‌ குருவாக “குமரகுரு? வாக 
முருகப்பெருமான்‌ விளங்குவதால்‌, வியாழக்கீழமைகளில்‌, தங்கக்கவசம்‌ 
சார்த்தி, வைரவேலுடன்‌ அருள்பாலிக்கீறார்‌. 


ணை கை ட்ட அர்‌. 


வலதுகரத்தில்‌ தண்டம்‌ ஏந்தியபடி ஊறு ஹஸ்தமாக அருள்‌ 
பாலிக்கும்‌ சுவாமிநாதப்பெருமான்‌, நாள்தோறும்‌ தன்னை நாடிவரும்‌ 
எண்ணற்ற பக்தர்களின்‌ எண்ணங்களையும்‌, பிரார்த்தனைகளையும்‌ 
நீறைவேற்றுகீறார்‌. 


திருவிழாக்கள்‌ : சித்திரை பிரமோற்சவம்‌, வைகாசி விசாகம்‌, 
பங்குனி உத்திரம்‌. 

அன்னதானம்‌  : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டு வருகிறது. 

கருணை இல்லம்‌: இத்திருக்கோயிலில்‌ கருணை இல்லம்‌ செயல்‌ 
பட்டு வருகிறது. 

ரயில்‌ நிலையம்‌ : சுவாமிமலை 

அஞ்சலகம்‌ : சுவாமிமலை - 612 302 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 1 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 6 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 0435-2454421 

மின்னஞ்சல்‌ உ swaminathaswamytemple@gmail.com 

அருகில்‌ உள்ள சிறப்புக்குரிய திருக்கோயில்‌ : 
அருள்மிகு சுவேத விநாயகர்‌ திருக்கோயில்‌, கடல்‌ 
நுரையினால்‌ ஆன வெள்ளை விநாயகர்‌ - 


திருவலஞ்சுழி 


அகத்தியருக்கு காட்சி தந்த நாள்‌ 

விஷு என்னும்‌ சொல்லுக்கு காட்சி என்று பொருள்‌ 
சித்திரை விஷு என்றழைக்கப்படூம்‌ சித்திரை முதல்நாள்‌ 
திருமணக்கோலத்தில்‌ அம்மையப்பர்‌ பொதிகை மலையில்‌ 


அகத்தியருக்கு காட்சி தந்த நாள்‌ ஆகும்‌. தமிழ்‌ இலக்கண 
நூலை வகுத்த அகத்தியரை நினைவு க்றும்‌ வகையில்‌ 
இதனையே தமிழ்ப்‌ புத்தாண்டாக ஏற்றனர்‌. 





உ 
8 
e 
© 
© 
₹ 
- 
= 
ட்‌ 
€ 
ட்‌ 
ரீ 
La 
= 
௩ 
= 
்‌ 
8 


(அனை இர்‌ *-ா 


அஆ அரண்கள்‌ ட 


ரிம்‌ 


7} 





கரு. 


க்கும்‌ 


ஆ 


py yy 
= 


சுகமான வாழ்வ 


சுவாமிநாத சுவாமி 
சுவாமிமலை 


அருள்மிகு 
கந்தநாதசுவாமி திருக்கோயில்‌ 


ஏரகரம்‌ 


கும்பகோணத்தீலிருந்து சுவாமிமலை செல்லும்‌ பாதையில்‌ 
மூப்பக்கோயிலிலிருந்து பிரியும்‌ பாதையில்‌, அசர்‌ வாய்க்காலுக்கு 
மேற்புறம்‌ உள்ளது. கும்பகோணத்திலிருந்து 8 கி.மீ தொலைவு. 

அசுரர்களால்‌ முனிவர்களின்‌ தவத்திற்கு பெரும்‌ இடையூறு ஏற்பட, 
குங்களைக்‌ காத்தீடுமாறு மகேசுவரனை வேண்டினார்கள்‌. அப்போது 
குழந்தை குமாரனை அழைத்து பூவுலகில்‌ அரக்கர்களை அழித்து, 
முனிவர்களைக்‌ காத்தீடுக! என்று கூறினார்‌ ஈசன்‌. 

அத்துடன்‌, ஒரு அஸ்தீரத்தையும்‌ வழங்கி அதனை எங்கு 
செலுத்துகீறாயோ, அங்கே உன்‌ அகமாக அமைத்தீடூக! என்று திருவாய்‌ 
மலர்ந்தருளினார்‌. முருகனின்‌ அஸ்தீரம்‌ பூமியில்‌ பாயந்த இடமே 
ஏரகரம்‌ ஆயிற்று. 

அசுரர்களுடன்‌ போருக்குப்‌ புறப்படு முன்னர்‌, முருகப்‌ பெருமான்‌ 
தனது பெற்றோர்களையும்‌, முழுமுதற்கடவுளான விநாயகரையும்‌ துதித்தீட, 
அவர்களும்‌ ஏரகரம்‌ வந்து அமர்ந்தனர்‌. நெல்லிவனத்தீல்‌, சரவணப்‌ 
பொய்கையையும்‌ அமைத்து சங்கரநாதராகவும்‌, அம்மை சங்கர 
நாயகீயாகவும்‌ ஏரகரத்தீல்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 

“இன்னம்பர்‌ நாட்டு ஏராகிய மும்முடி சோழமங்கலம்‌' என்று 
முற்காலத்தில்‌ அழைக்கப்பட்ட தலம்‌ என கல்வெட்டுக்கள்‌ மூலம்‌ தெரிய 
வருகிறது. 'ஏரகரம்‌ அறுமுருகன்‌' என கச்சியப்ப சிவாச்சாரியார்‌ வர்ணித்து 
உள்ளார்‌. நக்கீரனின்‌ திருமுருகாற்றுப்‌ படையிலும்‌, அருணகிரிநாதரின்‌ 
தீருப்புகழிலும்‌ இடம்‌ பெற்றுள்ள தலம்‌ ஏரகரம்‌. 


திருவிழாக்கள்‌ : பங்குனி உத்திரம்‌, கார்த்திகை, சிவன்ராத்திரி 

ரயில்‌ நிலையம்‌ : சுவாமிமலை மற்றும்‌ கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : மூப்பக்கோயில்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

மின்னஞ்சல்‌ : swaminathaswamytemple@gmail.com 

அருகில்‌ உள்ள சிறப்புக்குரிய திருக்கோயில்‌ : 


அருள்மிகு சுவாமிநாதசுவாமி திருக்கோயில்‌ 
சுவாமிமலை. 


மாதம்‌ - புஷ்பம்‌ 
பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த கமலை ஞானப்பிரகாசர்‌ 
என்பவர்‌, ஒவ்வொரு மாதமும்‌ சிவபெருமானுக்கு எந்தெந்த மலர்களால்‌ 
அர்ச்சிக்க வேண்டும்‌ என்பது குறித்து, தனது புஷ்பவிதி எனும்‌ 
நூலில்‌ அருளிச்‌ செய்துள்ளார்‌. அப்பாடல்‌ வருமாறு. 
மெத்திய பலாசு புன்னை வெள்ளெருக்‌ கலரிப்‌ போது 


கொத்தலர்‌ சண்பகப்‌ பூக்கொன்றை யேதும்பை செய்ய 


கத்தரி பட்டி கஞ்சங்‌ காவி மல்லிகையீராறுஞ்‌ 
சித்திரை முதலாக்‌ கொள்க சிறந்‌ திடூமாத புட்பம்‌. 

சித்திரை - முருக்கு, வைகாசி - புன்னை, ஆனி - 
வெள்ளெருக்கு, ஆடி - அலரி, ஆவணி- சண்பகம்‌, புரட்டாசி - 


கொன்றை, ஐப்பசி - தும்பை, கார்த்திகை - கத்தரி, மார்கழி - பட்டி, 
தை - தாமரை, மாசி - கருங்குவளை, பங்குனி - மல்லிகை சிறப்பு 
மலர்களாகும்‌. பலாசு-முருக்கு 


சித்திரைத்‌ திங்களை முதலாவதாகக்‌ கொண்டு ஒவ்வொரு மாத புஷ்பங்களையும்‌ அவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ 





அருள்மிகு 
ுராவதே௬ுவாரர்‌ திருக்கோயில்‌ 


தாராசுரம்‌ 





கும்பகோணத்திற்கு வடமேற்கில்‌ 5 கி.மீ தொலைவில்‌ உள்ள 
திருக்கோயில்‌. கும்பகோணம்‌ - தஞ்சாவூர்‌ பேருந்துகள்‌ இத்தீருத்தலத்தைக்‌ 
கடந்தே செல்கின்றன. 
கி.பி.12ம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்ட இந்த சிவாலயம்‌ தமிழ்நாட்டின்‌ 
சிற்பக்‌ கலையின்‌ சிகரமாய்‌ விளங்குகிறது. சோழப்‌ பேரரசின்‌ காலத்தில்‌ 
உருவான, முழுவதும்‌ கருங்கற்களிலான நான்கு பெருங்கோயில்களில்‌ 
தாராசுரம்‌ ஐராவதேசுவரர்‌ திருக்கோயிலும்‌ ஒன்று. கருவறையின்‌ மீது 
உள்ள விமானம்‌, கோயிலின்‌ கோபுரத்தை விட உயரமானதாக 
அமைந்துள்ளது. 
கி.பி.1145-1163 ஆண்டுகளில்‌ ஆட்சிபுரிந்த இரண்டாம்‌ 
இராஜராஜனால்‌ உருவாக்கப்பட்ட இந்தக்‌ கோயில்‌ தொன்மையில்‌ 
'இராலராஜேசுவரம்‌' என்றே அழைக்கப்பட்டதாம்‌. தஞ்சாவூர்‌ கங்கை 
கொண்ட சோழபுரம்‌, திருபுவனம்‌ ஆகிய இடங்களில்‌ அமைந்துள்ள 


பெருங்கோயில்கள்‌ இவ்வகையைச்‌ சேர்ந்தவையே. 


த இதுத சப 





துர்வாச முனிவர்‌ அளித்த மலர்மாலையை இந்தீரன்‌ தனது 
வெள்ளை யானையிடம்‌ அளிக்க, அது, அந்த மாலையை வானில்‌ சுழற்றி 
வீசியது. முனிவரின்‌ சாபத்திற்குள்ளாகிய ஐராவதம்‌, கருமைநீறத்துடன்‌ 
கூடிய காட்டுயானையாக தீரிய நேரிட்டது. பல சிவத்தலங்களை வழிபட்டு, 
இங்கு ஐராவத தீர்த்தத்தை உருவாக்கி, அதில்‌ நீராடி, ஈசனை வழிபட்டு 
சாபம்‌ நீங்கப்‌ பெற்றதாம்‌. ஐராவதம்‌ பூசித்ததால்‌ ஐராவதேசுவரர்‌ என்று 
ஈசனின்‌ தீருநாமம்‌. 

பெரியநாயகி அம்மனுக்கு அருகிலேயே தனிக்கோயில்‌ உள்ளது. 
வீரபத்திரர்‌, சரபமூர்த்தி சந்நிதிகள்‌ ஐராவதேசுவரர்‌ கோயிலில்‌, மக்கள்‌ 
நீறைந்து வழிபடும்‌ இடங்களாக உள்ளன. 

தாராசுரத்தில்‌ உள்ள முகமண்டபம்‌, நடராஜமண்டபம்‌ ஆகியவை 
சிற்பக்கலையின்‌ உச்சத்திற்கே நம்மைக்‌ கொண்டூ செல்பவை ஆகும்‌. 
நூற்றுக்கணக்கான நடனக்காட்சி, அறுபத்தி மூன்று நாயன்மார்களின்‌ 
பெயர்களும்‌ பொறிக்கப்பட்ட சிற்பங்கள்‌, வீரபத்திரர்‌, ஞானக்கடலான 
தட்சிணாமூர்த்தி, மகேசுவரமூர்த்தி, அஷ்டபுஜதுர்க்கை, காலபைரவர்‌, 
கனிமாடத்தில்‌ அமைந்த சரபமூர்த்தி ஆகியவை சோழர்காலத்துச்‌ 
சிற்பக்கலையின்‌ உயர்நீலையைப்‌ பறைசாற்றுகின்றன. 


த ன திஇந்து 


ராஜகம்பீரமண்டபம்‌ என்று அழைக்கப்படும்‌ மண்டபத்தின்‌ 
தேர்ச்சக்கரங்களில்‌ துவாதச ஆதித்தர்கள்‌ திருவுருவம்‌, அதனை இழுத்துச்‌ 
செல்லும்‌ குதீரைகளின்‌ லாவகம்‌ மிகுந்த பாய்ச்சலும்‌ தத்ரூபமாக உள்ளவை 
ஆகும்‌. மகாபாரத, ராமாயணக்‌ கதைகளின்‌ நீகழச்சிகளுடன்‌, 63 நாயன்‌ 
மார்களின்‌ திருவுருவம்‌ வாழ்வியல்‌ காட்சிகளுடன்‌ புடைப்புச்‌ சிற்பமாக 
வடிவமைக்கப்பட்டூுள்ள அழகு காண்போரை வியப்படைய செய்கிறது. 

இவ்வாலயத்தில்‌ உள்ள கங்காதேவியின்‌ சிலை வடிவமும்‌, கலை 
நயம்‌ மிக்கதாகும்‌. சப்தஸ்வரங்களை எழுப்பிடும்‌ ஏழுபடிக்கட்டூுகள்‌ 
பலிபீடத்தையொட்டி உள்ளது. கண்ணப்ப நாயனாரின்‌ சிலைவடிவில்‌, 
பாத அணிகள்‌ நுணுக்கமான வேலைப்பாட்டுடன்‌ காணப்‌ பெறுகின்றது. 

வெளிநாட்டுச்‌ சுற்றுலாப்‌ பயணிகளின்‌ கூட்டம்‌ எப்போதும்‌ 
நீறைந்தீருக்கும்‌ தலம்‌ தாராசுரம்‌ ஆகும்‌. 


திருவிழாக்கள்‌ : ஞாயிறுதோறும்‌ சரபேசுவரருக்கு சிறப்பு 
வழிபாடுகள்‌ நடைபெறுகின்றன. 

ரயில்நிலையம்‌ : தாராசுரம்‌ 

அஞ்சலகம்‌ : தாராசுரம்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 0435-2417157 

மின்னஞ்சல்‌ : thanjavurpalasdevasthanam88@gmall.com 


மின்னஞ்சல்‌ உ www.thanjavurpalasdevasthanam.com 
இந்தத்‌ திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நிர்வாகத்திற்கு உட்பட்டது. 








த வல்லை வல்லா ல்‌ 
(ON lk A Nd tag 1 Kl ர்‌, ழ்‌ பு ] 
பவட! EN mo A A a [வு | 
tN wy என்க ்‌ 


\ > ௫ + த வூ! 
1 ட்‌ , 
(ட கு 2 த இ 
டன்‌ \ அ 17 யூ 
ஸி > ற்‌ பது ஆல 
ர : f ட 
்‌] ்‌ 


அடி 


ட 


அருள்மிகு 
தேனுயுரீசுவரர்‌ திருக்கோயில்‌ 


பட்டீச்சுரம்‌ 


£மாடபழ பாடியுறை பட்டிசர மேயகடி கட்டரவினார்‌ 
வேடநிலை கொண்டவரை வீடூநெறி காட்டிவினை வீடுமவரே்‌ 
- சம்பந்தர்‌ 





கும்பகோணத்திற்கு தென்மேற்கில்‌ 6 கி.மீ தொலைவில்‌ அமைந்த 
திருத்தலம்‌. திருமலைராஜன்‌ ஆற்றின்‌ வடகரையில்‌ அமைந்துள்ளது. 

நான்கு வாயில்களிலும்‌ நான்கு இராஜகோபுரங்கள்‌ கொண்டு, 
மூன்று பெரிய பிரகாரங்களும்‌, ஞானவாவி தீர்த்தமும்‌ திருக்கோயிலுக்கு 
உள்ளேயே அமையப்பெற்றுள்ளன. 

வடக்கு கோபுர வாசலில்‌ இடங்கொண்டூள்ள “துர்க்கை அம்மன்‌ 
சந்நிதி தனிச்சிறப்பு பெற்றுள்ள கோயிலாகும்‌. திீருச்சக்கீமுற்றமும்‌, 
பட்டீச்சுரமும்‌. ஒன்றுக்கொன்று மிக அருகில்‌ அமைந்த திருக்கோயில்கள்‌ 
ஆகும்‌. தேவிவனம்‌, சக்கிவனம்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌ தலம்‌. 

இராமர்‌ வாலியைக்‌ கொன்றதால்‌ ஏற்பட்ட பழி நீங்குவதற்காக, 
(கோடி தீர்த்தக்‌ கீணறு இராமர்‌ தீர்த்தம்‌ உண்டாக்கி, இத்திருத்தலத்தில்‌ 
சிவலிங்கம்‌ நீறுவி பூசித்ததாக தலபுராணம்‌ கூறுகிறது. 


ணை: அர்‌. 


காமதேனுவின்‌ மகள்‌ ஆன பட்டி: எனும்‌ பசு ஈசனை பூசித்த 
குலமானதால்‌ பட்டீச்சுரம்‌ என்று பெயர்பெற்றது. அம்பிகை தவம்‌ செய்ததால்‌ 
“சக்திவனம்‌' ஆயிற்று. மார்க்கண்டேயர்‌ பூசித்த தலம்‌. தலமரம்‌ - வன்னி. 

கீழக்கு நோக்கிய தீருக்கோயில்‌. பஞ்ச நந்தித்தலம்‌ என்பர்‌. ஐந்து 
நந்திகளும்‌ சந்நீதியிலிருந்து விலகியே காணப்படுகின்றன. இரண்டாம்‌ 
கோபுர வாயிலில்‌ விநாயகர்‌, முருகன்‌ சந்நீதிகள்‌ உள்ளன. 

அலங்கார மண்டபத்தையடுத்து மதவாரணப்பிள்ளையார்‌ சந்நிதி, 
அடுத்தசுற்றில்‌ சப்தமாதர்‌, ரேணுகாதேவி, பாலமுருகன்‌ சண்முகர்‌, 
இராமலிங்கர்‌, மகாலெட்சுமி சந்நீதீகள்‌ உள்ளன. 

'தேனுபுரீசுவரர்‌ எனும்‌ திருநாமத்துடன்‌ இறைவன்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 
அம்பிகை ஞானாம்பிகை என்ற திருநாமங்கொண்டூ தனி சந்நீதியில்‌ 
உள்ளார்‌. மகாமண்டபத்தில்‌ இத்திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகள்‌ 
செய்வித்த கோவிந்த தீட்சிதர்‌ - நாகமாம்பிகா தம்பதியர்‌ சிலை உள்ளன. 

வடக்கு வாயிற்செல்வியாக துர்க்கை அம்மன்‌ எட்டு கரங்களும்‌, 
மூன்றுகண்களும்‌ கொண்டு, சங்கு, சங்கரம்‌, வில்‌, அம்பு, கத்தி, கேடயம்‌, 
கிளி ஆகியவற்றை தாங்கியபடி எருமைத்தலையை மிதித்த நிலையில்‌ 
சிம்ம வாகனத்தில்‌ நீன்றபடியாக சாந்த சொரூபியாக அருள்பாலிக்கிறாள்‌. 

மிக உயரமான “பைரவர்‌ சநநீதியும்‌ சிறப்புமிக்கது வெள்ளிக்‌ 
கிழமைகளில்‌ துர்க்கை சந்நீதியில்‌ விளக்கேற்றி வழிபடும்‌ மங்கையர்‌ 
கூட்டம்‌ கணக்கிலடங்கா. 
மூத்துப்பந்தல்‌ 

குன்னை தரிசிக்க வரும்‌ சிறுவன்‌ ஞானசம்பந்தர்‌ வெயிலில்‌ 
நடப்பதைப்‌ பொறுத்தீடாத ஈசன்‌, பூதகணங்களை ஏவி முத்துப்பந்தலை 
பிடிக்கச்செய்து அதன்‌ நிழலில்‌ நடந்து வரச்செய்தாராம்‌. சின்னஞ்‌ 
சிறுவனான சம்பந்தர்‌ பெருமான்‌ நடந்துவரும்‌ அழகினைக்காண ஈசன்‌ 
நந்திகளை விலகி நீற்க ஆணையிட்டாராம்‌. 


ணை ட்ட... அண்‌. 


க்‌ ன்‌ க கலைகள்‌ 
x ட்‌ 





திருஞானசம்பந்தருக்கு முத்துப்பந்தல்‌ அருளல்‌ 
இந்தத்‌ திருக்கோயிலின்‌ முக்கிய திருவிழா, :முத்துப்பந்தல்‌' 
திருவிழா ஆகும்‌. திருக்கோயிலின்‌ பராமரிப்பில்‌ “பசுமடம்‌” உள்ளது. 
துர்க்கையம்மன்‌ சந்நிதி அருகில்‌ “சண்டிஹோமம்‌' நடத்திட தனியாக 
மண்டபம்‌ அமைத்துள்ளனர்‌. 
திருவிழாக்கள்‌ : வைகாசி பிர்மோற்சவம்‌ (விசாகம்‌ ஆனி 
முத்துப்பந்தல்‌, ஆடி வெள்ளி. 
அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டு வருகிறது... 
ரயில்நிலையம்‌ : தாராசுரம்‌ 
அஞ்சலகம்‌ : பட்டீச்சுரம்‌ - 612 703 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணிமுதல்‌ பகல்‌ 1 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 6 கால பூஜை நடைபெறுகிறது 
தொலைபேசி : 0435-24169 76 
மின்னஞ்சல்‌ : patteeswaramdurga@gmail.com 


தப்ப ~ 





வெற்றியை வேண்டூவோர்‌ வணங்கும்‌ 
பட்டீச்சரம்‌ துர்க்காம்பிகை 


தப ப பபடட்டடு 


அருள்மிகு 
சக்திவனேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


திருச்சத்தீமுற்றம்‌ 


்‌ வெம்மை நமன்தமர்‌ மிக்குவிரவி விழுப்பதன்முன்‌ 
இம்மைஉன்‌ தாள்‌என்றென்‌ நெஞ்சத்து எழுதிவை யீங்கிகழில்‌ 
அம்மை அடியேற்கு அருளுதீ என்பதிங்கு யாரறிவார்‌ 
செம்மை தருசத்தீ முற்றது உறையுஞ்‌ சிவக்கொழுந்து * 

- திருநாவுக்கரசர்‌ 





பட்டீச்சுரத்தின்‌ வடக்குபுறம்‌ வடக்குவீதியாக அமைந்தது. காவிரித்‌ 
தென்கரையில்‌ அமைந்த தலம்‌. 

தனக்கு திருவடி தீட்சையருளுமாறு அப்பர்‌ பெருமான்‌ வேண்டிப்‌ 
பாட இறைவன்‌, “நீ நினைத்ததை நான்‌ முடிப்பேன்‌, நல்லூருக்கு வா! 
என அருளிய தலம்‌. 

இத்திருத்தலத்தில்‌ சக்தீவனத்தீல்‌, ஒற்றைக்காலில்‌ நீன்றபடி, 
வலது கரத்தை, சிரத்தீல்‌ வைத்தபடி, இறைவனை நோக்கீ அன்னை 
தவமிருந்தாள்‌. சோதி வடிவில்‌, சிவக்கொழுந்தாக, தீப்பிழம்பாய்‌ ஈசன்‌ 
எழுந்தருள ஈசனே அந்த தீப்பிழம்பு என்பதை உணர்ந்த அன்னை, 
இறைவனை அடைந்தாள்‌. 


ணை கை ட்ட அர்‌. 


ஐந்துநிலை இராஜ கோபுரத்துடன்‌ இரண்டூ பிரகாரங்கள்‌ கொண்ட 
திருக்கோயில்‌. மூலவர்‌ பெரிய திருமேனியாக சிவக்கொழுந்தீசுவரராக 
எழுந்தருளியுள்ளார்‌. அன்னை பெரியநாயகி தனி சந்நீதி காண்டூள்ளாளள்‌. 

கோயிலுக்கு வெளியே உள்ளது கூலதீர்த்தம்‌. தனி சந்நிதியாக 
அமைந்த “தழுவக்குழைந்த ஈசன்‌: சந்நிதி, தாம்பத்ய ஒற்றுமைக்கான 
பரிகாரத்தலமாக விளங்குகிறது. ஒற்றைக்காலை தரையில்‌ ஊன்றி, மற்றொரு 
காலை ஆவுடையார்‌ மீது மடக்கி வைத்தபடி, ஈசனின்‌ திருமேனி மீது 
பாதம்‌ படாமல்‌ கட்டி அணைத்து இருக்கும்‌ தீருக்கோலம்‌. பின்புறம்‌ 
ஒற்றைக்காலில்‌ நீன்றபடி அம்மனின்‌ தவக்கோலமும்‌ காணலாம்‌. 

'நாரைவிடுூ தூது' என்ற பாடலைப்‌ பாடிய புலவர்‌ சத்தி முற்றத்தையே 
சார்ந்தவர்‌. வானில்‌ பறந்து சென்ற நாரைகள்‌ மூலமாக பிரிவாற்றமையை' 
சேதி அனுப்பிய கவிஞன்‌ மதுரைத்‌ தேரடியில்‌ பாடிய பாடல்‌ அது. சம்பந்தர்‌, 
இத்தலத்திலிருந்து இறைவன்‌ அருளிய முத்துப்பந்தலின்‌ நீழலில்‌ 


பட்டீச்சுரம்‌ சென்று வணங்கிப்‌ பதிகம்‌ பாடியுள்ளார்‌. 


தீருவிழாக்கள்‌ : தைமாதம்‌ ரத சப்தமி 

ரயில்நிலையம்‌ : தாராசுரம்‌ 

அஞ்சலகம்‌ : பட்டீச்சுரம்‌ - 612 703 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணி முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 0435-2445237 





ச 
க 
க 
& 
7 
௫, 








w= nu 


கணவன்‌ மனைவியருக்கு கருத்தொற்றுமை வழங்கும்‌ 
தவழக்குழைந்த ஈசர்‌ 
தீருச்சக்திமுற்றம்‌. 


tL 
ml 4 








ப 164. 2 


அருள்மிகு 
தருமபுர்சுவார்‌ திருக்கோயில்‌ 
பழையாறை வடதளி 


்‌ வாயி ருந்தமி ழேபடித்‌ தாளுறா 
ஆயி ரஞ்சம ணும்மழி வாக்கினான்‌ 
பாயி ரும்புன லாறை வடதளி 
மேய வன்னென வல்வினை வீடுமே 
- திருநாவுக்கரசர்‌ 





பட்டீச்சுரத்திற்குத்‌ தென்கிழக்கே 2 கி.மீ தொலைவில்‌ தீருமலைராஜன்‌ 
ஆற்றின்‌ வடகரையில்‌ பழையாறை வடதளி உள்ளது. சோழமன்னர்களின்‌ 
குலைநகர்களுள்‌ ஒன்றாக விளங்கிய தலம்‌. பல்லவர்க்கு அடங்கி சில 
காலம்‌ சோழர்கள்‌ சிற்றரசர்களாக இருந்தபோது, அவர்கள்‌ வாழ்ந்த இடம்‌ 
பழையாறை சோழர்களின்‌ அரணமனை இருந்த இடமே தற்போது 
'சோழன்‌ மாளிகை என்னும்‌ தனி ஊராக உள்ளது. 

ஆரியப்படையூர்‌, பம்பப்படையூர்‌, மணப்படையூர்‌, புதுப்படையூர்‌ 
ஆகியவை பழையாறைச்‌ சோழர்களின்‌ நான்கு படையூர்களாக 
விளங்கியவை. சமணர்களால்‌ மறைக்கப்பட்ட இத்திருக்கோயில்‌, அப்பர்‌ 


பெருமான்‌ உண்ணாநோன்பு இருந்து வெளிப்படுத்திய தீருத்தலம்‌ இதுவே. 


த து 





மாடக்கோயிலில்‌ தருமபுரீசுவர்‌ 16 பட்டை கொண்ட சிவலிங்கத்‌ 
திருமேனியாக எழுந்தருளியுள்ளார்‌. அன்னை விமலநாயகி. 


மங்கையர்க்கரசியார்‌, அமர்நீதி நாயனார்‌ ஆகியோர்‌ 
அவதரித்த தலம்‌. தேவார வைப்புத்‌ தலம்‌. 


திருவிழாக்கள்‌ : கார்த்திகை, சிவராத்திரி 
ரயில்‌ நிலையம்‌ : சுவாமிமலை மற்றும்‌ கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : பட்டீஸ்வரம்‌ - 612 703 
வழிபாட்டு நேரம்‌: காலை 9 மணி முதல்‌ பகல்‌ 10 மணி வரை 
மாலை 5 மணி முதல்‌ 8ரவு 6.30 மணி வரை 
மின்னஞ்சல்‌ : swaminathaswamytemple@gmail.com 
அருகில்‌ உள்ள திருக்கோயில்‌ : 
அருள்மிகு சோமநாதசுவாமி திருக்கோயில்‌, 


கீழப்பழையாறை. 


ணை கை ட்ட: . அர்‌. 


அருள்மிகு 


சோமநாதர்‌ திருக்கோயில்‌ 
கீழப்பழையாறை 

ஆடத்தக்‌ காருமை பாதியர்‌ 

வேதப்பொற்‌ கோவண வாடையர்‌ 

ஆலித்துத்‌ தானரு ளூறிய முருகோனே 
ஆடப்பொற்‌ கோபு மேவி 

ஆடிக்கொப்‌ பாமதிள்‌ சூழ்பழை 

யாறைப்பொற்‌ கோயிலின்‌ மேவிய பெருமாளே! 

- திருப்புகழ்‌ 





பட்டீச்சுரத்திலிருந்து தென்மேற்கே 2 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
நெல்லிவனம்‌ என்னும்‌ பெயர்‌ பெற்றது. முடிகொண்டான்‌ ஆற்றின்‌ 
வடக்கரையில்‌ உள்ளது. 

“அருண்மாழித்‌ தேவீச்சுரம்‌' என்று அழைக்கப்பட்டது. குந்தவை 
பிராட்டி இந்த ஊரில்‌ தான்‌ இராசேந்தீரனை வளர்த்தாள்‌. முற்றுப்‌ 
பெறாத இராஜகோபுரம்‌, கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. மூன்று 
பிரகாரங்கள்‌ கொண்ட பெரியகோயில்‌. 


அண TN 


தனது தாயை அடிமைத்‌ தளையிலிருந்து விடுவிக்க கருடன்‌, 
தேவேந்தீரனிடம்‌ அமிர்தகலசம்‌ பெற்று வருகையில்‌, வழியில்‌ அசுரர்கள்‌ 
வழிமறிக்க போர்‌ மூண்டது. அப்போது கருடனிடம்‌ இருந்த அமிர்த 
கலசத்திலிருந்து மூன்று துளிகள்‌ நெல்லிவனத்தீல்‌ சிந்தின. 

அந்தத்துளிகள்‌ சிவலிங்கமாகவும்‌சோமேசர்‌, அம்பிகையாகவும்‌ 
(சோமகமலாம்பிகை, சோமதீர்த்தமாகவும்‌ ஆகின. கருடன்‌ சோமகீர்த்தத்தில்‌ 
மூழ்கி எழுந்து சோமநாதரைப்‌ பணிந்து பேறுபெற்றான்‌. தனியே கருடன்‌ 
உருவாக்கிய தீர்த்தம்‌ சடாயுதீர்த்தம்‌ ஆகும்‌. தட்சனின்‌ சாபத்தினால்‌, 
சந்திரனின்‌ கலைகள்‌ குறைவதை நீறுத்தீட, இறைவனை வழிபட்டு சாபம்‌ 
நீங்கப்பெற்ற தலம்‌. 

உமையின்‌ ஊடலைப்‌ போக்கவும்‌, கைலாய மலைக்கும்‌ 
இராவணனுக்கும்‌ ஏற்பட்ட செருக்கை அடக்கவும்‌, இறைவன்‌ தன்‌ காலின்‌ 
கட்டை விரலை ஊன்றி நெறிக்க, உமை அஞ்ச ஊடல்‌ நீங்கப்‌ பெற்ற தலம்‌. 
இத்திருத்தலத்தைச்‌ சுற்றியுள்ள தீருநல்லூர்‌, சத்தீமுற்றம்‌, திருவலஞ்சுழி, 
பட்டீச்சுரம்‌, ஆவூர்‌ முதலிய தலங்கள்‌ பஞ்ச குரோசத்தலங்கள்‌ 
எனப்படும்‌. அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ கொண்டது. 


திருவிழாக்கள்‌ : மங்கையர்கரசி விழா 
ரயில்‌ நிலையம்‌ : தாராசுரம்‌ மற்றும்‌ கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : தேனாம்படூுகை 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 
மின்னஞ்சல்‌ : swaminathaswamytemple@gmail.com 
அருகில்‌ உள்ள திருக்கோயில்‌ : 
1. அருள்மிகு தர்மபுரீசுவரர்‌ சுவாமி திருக்கோயில்‌, 
வள்ளலார்‌ கோயில்‌. 


2. அருள்மிகு பரசுநாதர்‌ தீருக்கோயில்‌, முழையூர்‌. 


இ னை [ச 


அருள்மிகு 
பரசுநாதர்‌ திருக்கோயில்‌ 


முழையூர்‌ 


கும்பகோணம்‌ அருகில்‌ பட்டசுவரத்திற்கு கிழக்கே உள்ளது. தீருமலை 
ராயன்‌ ஆற்றின்‌ வடகரையில்‌ உள்ள திருக்கோயில்‌. தேவார வைப்புத்தலம்‌. 

காமதேனுவின்‌ மகள்‌ நந்தினி வழிபட்ட தலம்‌. அட்சயதிருதியை 
நாளன்று பரசுநாதர்‌ திருமலைராயன்‌ ஆற்றில்‌ தீர்த்தவாரியுடன்‌, 
பரசுராமருக்கு காட்சி தருதல்‌. 

எட்டுப்பட்டைகளுடன்‌ கூடிய சிவலிங்கத்‌ தீருமேனியாக பரசுநாதர்‌ 
காட்சிதருகீறார்‌. 

அன்னை ஞானாம்பிகை, கல்வி அறிவு வழங்கியருளும்‌ 
அன்னையாக எழுந்தருளியுள்ளாள்‌. “அட்சயதீருதியை' நாளில்‌ கல்வி 


கற்கும்‌ மாணவ, மாணவியர்‌ “சிறப்பு வழிபாடூ' செய்கின்றனர்‌. 





திருவிழாக்கள்‌ : :அட்சயதிருதியை' அன்று, சிறப்பு வழிபாடுகளும்‌, 
தீர்த்தவாரியும்‌ நடைபெறுகின்றன. 


ரயில்நீலையம்‌ : தாராசுரம்‌ 

அஞ்சலகம்‌ : பம்பப்படையூர்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 மணி முதல்‌ 8ரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது 


மின்னஞ்சல்‌ உ swaminathaswamytemple@gmail.com 


ரிஷப வாகனக்காட்சி 


குமிழகத்தில்‌ பல திருக்கோயில்களில்‌ “வெள்ளி 
ரிஷப வாகனம்‌: பஞ்சமூர்த்தி திருவுலாவின்‌ போது 
பவனிவருகிறது. 

£வெள்ளிவிடை மேவிய விகிர்தன்‌”, “விடையேறி 
காபாலியார்‌ என்று சிவபெருமான்‌ உமையோடு, வெள்ளை 
இடபத்தில்‌ வருவதை சிறப்பித்துள்ளனர்‌. 

சிவாலயங்களில்‌ முதன்மைபெற்ற வாகனம்‌, இடப 
வாகனம்‌ ஆகும்‌. படர்ந்து உயர்ந்த திமிலும்‌, வலிய கால்களும்‌, 
திரும்பிய முகமும்‌, அடையாளமாகக்‌ கொண்டது ரிஷப வாகனம்‌. 
திருவிழாக்களில்‌ ஐந்தாம்‌ நாள்‌, பத்தாம்‌ நாட்களில்‌ இறைவனை 
இடபவாகனத்தில்‌ அமர்த்தி உலாவரச்‌ செய்வர்‌. 

மதுரையில்‌ நடைபெறும்‌ திருவிழாக்களில்‌ ஆண்டிற்கு 
17 முறை இடப வாகனக்‌ காட்சி நடைபெறுகிறது. திரும்பும்‌ 
திசையெல்லாம்‌ இக்காட்சியை தினந்தோறும்‌ தரிசிக்கும்‌ 
வகையில்‌ கோயிலின்‌ கோபுரங்களில்‌ 70 இடங்களில்‌ 


சுதைகளாக வடிக்கப்பட்டூள்ளது. 





